மலர்‌ - | இதழ்‌ - 7 


| தமிழணங்கு-2 


ஆசரியர்‌: முனைவர்‌ தீருமத்‌ செ. இரா6ஜஸ்வரீ 


ஆசீவகமே தமிழர்‌ அடையாளம்‌ 

முனைவர்‌ சீவ. இளங்கோ 

அருந்தமிழ்ப்‌ பாக்களில்‌ அறிவியல்‌ 

பாவலர்‌ கருமலைத்தமிழாழன்‌ 

சமய மரபுகள்‌ முன்வைக்கும்‌ நீர்த்‌ துளி உருவகம்‌ 
ஒரு பன்முகப்‌ பண்பாட்டுப்‌ பார்வை 

முனைவர்‌ ஆனந்த்‌ அமலதாஸ்‌ 6௪.௪ 

மாலை தந்து மாலை ஆண்டாள்‌ (திருமாலை) 
முனைவர்‌ ௪.லஷ்ம்‌' 

சிந்தாமணி எடுத்துரைக்கும்‌ கலையழகு 
ஆனைவாரியார்‌ முனைவர்‌ ஆனந்தன்‌ 
நினைவலைகள்‌: ஜனக்புரி பள்ளி ட ஸு ரர்‌ 
டில்ல்‌ ஜனக்புரீ ஏஸ்‌ சீனிவாசன்‌ மணிமேகலை தெய்வம்‌ 


தமிழகத்தில்‌ நவகண்டம்‌ மற்றும்‌ அரிகண்ட சிற்பங்கள்‌ 
ஆறகழூர்‌ வான்‌. வெங்கடடசன்‌ 
மறக்கப்பட்ட குறும்பச்‌ செட்டி வணிகத்‌ தொடர்புகள்‌ 


தீவியகுமாரீ கண்ணம்மா 
தமிழகத்தின்‌ சாதிய எதிர்ப்பில்‌ கிறித்தவம்‌ 2 
Dr. த. ஜான்ச்பால்ராஜ்‌ Ex 


உலிபுரம்‌ கல்வெட்டுகள்‌. 
ச்‌. வீரராகவன்‌ வீழுப்புரம்‌, 


ஆறகழூர்‌ பொன்‌. வெங்கடேசன்‌ 
து 


முதுமையே பெருமை 
துரை. தனபாலன்‌ 


டி டி 


தமிழர்‌ இலக்கிய சமய பண்பாடீடி ஆய்விதம்‌ 


ப தமிழணங்கு 


(தமிழராய்‌ இணைவோம்‌) 


> 
x 
ழ்‌ 


மலர்‌! ஜனவரி - 2023 இதழ்‌-7 


சிறப்பாசிரியர்‌ 
பொறிஞர்‌ கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பி 


நிறுவனர்‌ & தலைமைப்‌ பதிப்பாசிரியர்‌ 
முனைவர்‌. திருமதி கெ இராஜேஸ்வரி 


பொறுப்பாசிரியர்‌ 
முனைவர்‌. சந்திரிகா சுப்பிரமணியன்‌ 


ஆசிரியர்‌ குழு 

கிங்ஸ்டன்‌ ஜெகநாதன்‌ (இந்தியா) 
தேமொழி (அமெரிக்கா) 

அன்பு ஜெயா (ஆஸ்திரேலியா) 
மின்னச்சன்‌ இங்கர்சால்‌ (நோர்வே) 
Dr. புதேரி தானப்பன்‌ (டில்லி) 


வடிவமைப்பு 
0. சந்திர விமல்‌ M.4., B.Ed 


தனி இதழ்‌... வவ வவ ரூ 120 
அரையாண்டுசந்தா...................... ரூ 600 
ஆண்டு சந்தா....................| ரூ 1200 


Google Pay / Phone Pay மூலம்‌ செலுத்த 
+91 7010997639 


Thamizhanangu 


Printed & Published by 
E. Satish Rajkumar (Advocate) 
3/422, Thiruvalluvar Street, 
Dinamani Nagar, Madurai, 
Tamil Nadu 625 018. 
Ph: +91 7871123226, +91 7010997639 


கட்டுரைகள்‌ அனுப்புவோர்‌ 


rajetamiljulyl @gmail.com 
thamizhanangu1@gmail.com க்கு அனுப்பவும்‌ 


இவ்விதழில்‌ இடம்பெற்றுள்ள கருத்துக்கள்‌ 
அனைத்தும்‌ கட்டுரையாளர்களின்‌ 
கருத்துகளே ஆகும்‌. அந்த கருத்துக்களுக்கும்‌ 
இதழாசிரியருக்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ 


இல்லை. 


- இதழ்‌ ஆசிரியர்‌ 


பாரதிதாசன்‌ தமிழ்ப்‌ பற்றுக்‌ 
கவிதைகள்‌ 


ஈன்ற நாட்டுப்‌ பற்று நலமுற 
விளக்கமுறும்‌ பகுதி இதோ 

எனை ஈன்ற தந்தைக்கும்‌ தாய்க்கும்‌ 
மக்கள்‌ 

இனம்‌ ஈன்ற தமிழ்நாடு தனக்கும்‌ 
என்னால்‌ 

தினையளவு ஈ௩லமேனும்‌ கிடைக்கு 
மென்றால்‌ 

செத்தொழியும்‌ நாள்‌எனத்குத்‌ 
திருநாளாகும்‌! 


செந்தமி ழே! உயிரே: நறுந்‌ தேனே! 
செயலினை மூச்சினை உனக்களித்‌ 
தேனே! 

நைந்தா யெனில்கைந்து போகுமென்‌ 
வாழ்வு! 

நன்னிலை உனக்கெனில்‌ எனக்குத்‌ தானே! 


நன்று தமிழ்வளர்க!... தமிழ்‌ 

நாட்டினில்‌ எங்கணும்‌ பல்குக! பல்குக! 
என்றும்‌ தமிழ்வளர்க!- கலை 

யாவும்‌ தமிழ்மொழி யால்விளைந்‌ 
தோங்குக! 

இன்பம்‌ எனப்படுதல்‌ -- தமிழ்‌ 

இன்பம்‌ எனத்தமிழ்‌ நாட்டினர்‌ எண்ணுக! 


எளியநடையில்‌ தமிழ்நூல்‌ எழுதிடவும்‌ 
வேண்டும்‌; 

இலக்கண நூல்‌ புதிதாக இயற்றுதலும்‌ 
வேண்டும்‌, 

வெளியுலகில்‌. சிந்தனையில்‌ புதிதுபுதி 
தாக 

விளைந்துள்ள எவற்றினுக்கும்‌ 
பெயர்களெலாங்‌ கண்டு 
தெளிவுறுத்தும்‌ படங்களொடு 
சுவடியெலாம்‌ செய்து 

செந்தமிழைச்‌ செழுந்தமிழாய்ச்‌ 
செய்வதும்வேண்டும்‌ 

எளிமையினால்‌ ஒரு தமிழன்‌ 
படிப்பில்லை யென்றால்‌ 

இங்குள்ள எல்லோரும்‌ நாணிடவும்‌ 
வேண்டும்‌! 


~~ 


உள்ளடக்கம்‌ 


ஆசீவகமே தமிழர்‌ அடையாளம்‌(அறிஞர்‌ க. நெடுஞ்செழியன்‌ 
நினைவுக்‌ கட்டுரை) - முனைவர்‌ சிவ. இளங்கோ 
அருந்தமிழ்ப்‌ பாக்களில்‌ அறிவியல்‌ - பாவலர்‌ கருமலைத்தமிழாழன்‌ 
சமய மரபுகள்‌ முன்வைக்கும்‌ நீர்த்‌ துளி உருவகம்‌ ஒரு பன்முகப்‌ 


பண்பாட்டுப்‌ பார்வை - முனைவர்‌ ஆனந்த அமலதாஸ்‌ சே.ச 
மாலை தந்து மாலை ஆண்டாள்‌ (திருமாலை) - முனைவர்‌ க. லஷ்மி 
ஒலியாலேயே உணர்ச்சி வெளிப்பாடு 
- பேராசிரியர்‌ கு. இராமகிருட்டினன்‌ 
தமிழ்‌ இலக்கியங்கள்‌ கூறும்‌ வாழ்வியல்‌ சிந்தனைகள்‌ - பாவை 
பாடல்கள்‌ தரும்‌ பேரின்பம்‌ - மு. பழநிச்சாமி 
சிந்தாமணி எடுத்துரைக்கும்‌ கலையழகு 
- ஆனைவாரியார்‌ முனைவர்‌ ஆனந்தன்‌ 
நினைவலைகள்‌: ஜனகபுரி பள்ளி - டில்லி ஜனகபுரி எஸ்‌ சீனிவாசன்‌ 
எளிய முறையில்‌ யாப்பறிவோம்‌! 
- நெருப்பலையார்‌ இராம. இளங்கோவன்‌ 
. ஒரு ரூபாய்‌ அறிவியல்‌ தமிழ்‌ மன்றத்தின்‌ கதை - பகுதி 3 
. முதுமையே பெருமை - துரை. தனபாலன்‌ 
. தமிழகத்தில்‌ நவகண்டம்‌ மற்றும்‌ அரிகண்ட சிற்பங்கள்‌ 
- ஆறகழூர்‌ பொன்‌. வெங்கடேசன்‌ 
. மதுரை மாவட்ட தொல்லியல்‌ தடயங்கள்‌ - ப.தேவி அறிவுச்‌ செல்வம்‌ 
. தஞ்சை பெரியகோவிலின்‌ சிறப்புமிக்க கல்வெட்டு 
- மா. மாரிராஜன்‌ 
. உலிபுரம்‌ கல்வெட்டுகள்‌ - சி. வீரராகவன்‌ 
. ஹம்பி- பாறைகள்‌ - சுப்ரபாரதிமணியன்‌ 
. பூ மரநிழல்‌ கவிதையில்‌ கோடை காலம்‌ 
- முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 
. பழைமையின்‌ பெருமை! - திருமதி ஜெயா ராஜாமணி 


. மார்கழித்‌ திங்கள்‌ அல்லவா? - முனைவர்‌. இராம்‌. கண்ணன்‌ 
. மறக்கப்பட்ட குறும்பச்‌ செட்டி வணிகத்‌ தொடர்புகள்‌ 
- திவ்யகுமாரி கண்ணம்மா 


. தமிழகத்தின்‌ சாதிய எதிர்ப்பில்‌ கிறித்தவம்‌ - ற. த. ஜான்சிபால்ராஜ்‌ 


ஆசீவகமே தமிழர்‌ அடையாளம்‌ 
(அறிஞர்‌ க. நெடுஞ்செழியன்‌ நினைவுக்‌ கட்டுறை 


- முனைவர்‌ சிவ. இளங்கோ 
எழுத்தாளர்‌. வரலாற்று ஆய்வாளர்‌, புதுச்சேரி 


இநதியச்‌ சமயங்கள்‌ மிகவும்‌ பழமையானவை. அவற்றுள்‌ 
ஜைனம்‌ (சமணம்‌, சார்வாகம்‌ (உலகாயதம்‌), சாங்கியம்‌ 
(எண்ணியம்‌) போன்ற சமயங்கள்‌ காலங்கள்‌ குறிப்பிட 
முடியாத அளவுக்குப்‌ பழமையானவை. மகாவீரர்‌ கெளதம 


புத்தர்‌ மற்கலி கோசாலர்‌ ஆகியோர்‌ வாழ்ந்த காலத்தை 
வைத்துச்‌ சைன, பெளத்த, ஆசீவகச்‌ சமயங்கள்‌ தோற்றம்‌ பெற்றக்‌ காலமாக கி.மு. 
ஆறாம்‌ நூற்றாண்டைக்‌ குறிப்பிடுகிறார்கள்‌. ஆனால்‌ அதற்கு முன்பு இருந்த 
சமயங்களின்‌ கோட்பாடுகளையும்‌ உள்‌ வாங்கியவைதான்‌ கி.மு. ஆறாம்‌ 
நூற்றாண்டுச்‌ சமயங்கள்‌. கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ இருநீது இச்சமயங்கள்‌ 
தமிழ்‌ கூறும்‌ நல்‌ உலகில்‌ பரவத்‌ தொடங்கின. தமிழின்‌ சங்க இலக்கியங்கள்‌ 
பலவும்‌ சமண, பெளத்தர்களாலும்‌ இயற்றப்பட்டுள்ளன. சைன, பெளத்த, 
ஆசீவகக்‌ கருத்துகள்‌ பெருமளவில்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ விரவியும்‌ 
வந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம்‌ வைத்துச்‌ சைனர்களும்‌, பெளத்தர்களும்‌ 
தமிழ்நாடு வநத பிறகு தான்‌ தமிழ்‌ எழுத்து முறைகள்‌ பரவின என்று தவறாகக்‌ 
கருதி வந்தனர்‌ கி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ மாமன்னர்‌ அசோகரால்‌ 
பரப்பப்பட்ட பெளத்தம்‌, அசோகன்‌ பிராமி எழுத்தை இந்தியா முழுவதும்‌ 
கொண்டு வந்ததாகவும்‌, அவ்வெழுத்து முறையே தமிழ்‌ பிராமி ஆனதாகவும்‌ 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ உட்படப்‌ பலரும்‌ தங்கள்‌ ஆய்வில்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 


மேற்குறிப்பிட்ட வற்றில்‌ தமிழ்‌ பிராமி குறித்த செய்திகள்‌ தவறானவை என்று 
2015 ஆம்‌ ஆண்டில்‌ கீழடி அகழ்வாய்வில்‌ கிடைத்த, 2600 ஆம்‌ ஆண்டைச்‌ சேர்ந்த, 
தமிழி எழுத்துப்‌ பொறிப்புள்ள பானை ஓடுகள்‌ நிரூபிதீதன. ஆனால்‌ அதற்கும்‌ 
முன்பாகவே தமிழ்‌ எழுத்துகள்‌ தமிழ்நாட்டில்‌ உருவாகி இங்கிருநது வடக்கு 


நோக்கிச்‌ சென்றன என்றும்‌, 'தமிழி' எழுத்துருவே அசோகன்‌ பிராமி ஆனது 
என்றும்‌ தன்‌ ஆய்வில்‌ திறம்பட எடுத்துரைத்தவர்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ ௧. 
நெடுஞ்செழியன்‌ அவர்கள்‌. தமிழ்நாட்டில்‌ ஆசீவகர்களும்‌, பெளத்தர்களும்‌ 
'சமணர்‌' என்றே அழைக்கப்பட்டனர்‌ என்றும்‌, மகாவீரரைத்‌ தீர்த்தங்கரராகக்‌ 
கொண்ட சமயம்‌ என்பது சைனம்‌ (ஜைனம்‌) என்றும்‌, சைனம்‌ சமயம்‌ இ.பி. 
ஐந்தாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிறகு தான்‌ தமிழ்நாட்டுக்கு வந்தது என்றும்‌ 
நெடுஞ்செழியன்‌ குறிப்பிடுகிறார்‌ இதற்குச்‌ சான்றாக அமன்பாழி என்பது 
ஆசீவகததவரையும்‌, அமன்பள்ளி என்பது சைனத்தையும்‌ குறிப்பிடுவதாகவும்‌, 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


2 
அமணர்‌, சமணர்‌ என்பது இருவரையும்‌ குறிப்பிடும்‌ பொதுப்‌ பெயராகவும்‌ அவர்‌ 
கூறுகிறார்‌. 


இந்தியாவில்‌ கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டு வாக்கில்‌ 363 சமயங்கள்‌ இருந்ததாகச்‌ 
சைன நூல்களும்‌, 62 சமயங்கள்‌ இருநீததாகப்‌ பெளத்த நூல்களும்‌ 
குறிப்பிடுகின்றன. இந்த 62 சமயங்களில்‌ பூரணர்‌ பக்குடுக்கை நன்கணியர்‌, 
மற்கலி கோசாலர்‌, அஜிதகேச காம்பாளந்‌ சஞ்சய பேலட்ட புத்தர்‌ மகாவீரர்‌ 
ஆகியோரின்‌ சமயங்களும்‌ அடங்கும்‌. புத்தரின்‌ சமகாலத்தில்‌ தனித்தனிச்‌ 


சங்கங்கள்‌ இணைந்து ஒரு புதிய சமயம்‌ உருவாக்கப்பட்டது. அப்‌ புதிய சமயமே 
ஆசீவகம்‌. அதற்கு மற்கலி கோசாலர்‌ உள்ளிட்ட மூவர்‌ சமயத்‌ தலைவராக 
இருந்தனர்‌. தொன்று தொட்டு நிலவிய ஒரு மரபின்‌ தொடர்ச்சியில்‌ மற்கலி 
கோசாலர்‌ அதன்‌ தலைவரானார்‌ என்பது ஆய்வாளர்களின்‌ கூற்று (ஆசீவகம்‌, பக்‌. 
11-14). 


சைன (ஜைன) சமயத்தில்‌ ஆதிநாதர்‌ தொடங்கி மகாவீரர்‌ வரை 24 தீர்த்தங்கரர்கள்‌ 
உண்டு. ஆசிவகததிற்கு ஆதிநாதர்‌ பார்சுவநாதர்‌ (சைனத்தின்‌ 23 ஆவது 
தீர்த்தங்கரர்‌), மற்கலி கோசாலர்‌ என்று மூன்று தீர்த்தங்கரர்கள்‌ மட்டுமே உண்டு. 
ஆசீவகம்‌ - சைனம்‌ ஆகிய இரு சமயங்களையும்‌ 'சங்கங்களாக' வழி நடத்திய 


அறப்பெயர்‌ சாத்தனும்‌, மகாவீரரும்‌ நண்பர்களாக ஒரே மரபைப்‌ 
பின்பற்றியவர்கள்‌. ஆதிநாதர்‌ பார்சுவநாதர்‌ வழிகளில்‌ ஆறு ஆண்டுகள்‌ 
தோழமையோடு கொள்கைப்‌ பரப்பலை மேற்கொண்டிருநீதவர்கள்‌. அதனால்‌ 


3 
பல ஒற்றுமைக்‌ கூறுகள்‌ இவ்விரு சமயங்களிலும்‌ உண்டு (ஆசீவகம்‌, பக்‌. 319). 
அதே நேரம்‌, ஆசீவக மரபின்‌ ஏழு நிலைகளில்‌ இறுதியான கழிவெண்‌ பிறப்பைக்‌ 
கடந்து வீடு அடைந்தவர்கள்‌ என மற்கலி கோசாலர்‌ பூரணர்‌, கணி நநீதாசிரியர்‌ 
ஆகியோரைப்‌ பெளத்த இலக்கியங்கள்‌ குறிப்பிடுகின்றன (ஆசீவகம்‌, 
மதிப்புறை. 


கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ இநதியா முழுமையிலும்‌ புகழ்பெற்று விளங்கிய 
சங்கங்கள்‌ ஏழு என்றும்‌, அவற்றுள்‌ சங்க இலக்கியப்‌ புலவர்களான பூரணரின்‌ 
வினை மறுப்பியலையும்‌, பகீகுடுக்கை நன்கணியரின்‌ அணுவியலையும்‌, தமது 
ஊழி இயலுடன்‌ இணைத்து ஆசீவகத்தை உருவாக்கியவர்‌ மற்கலி கோசாலர்‌ 
என்பதும்‌ சைன, பெளத்த இலக்கியங்கள்‌ சுட்டும்‌ வரலாறு (ஆசீவகம்‌: பக. 70). 
பாலி, பாகதம்‌, சிங்களம்‌, தமிழ்‌ ஆகிய நான்கு மொழி நூல்களிலும்‌ ஆசீவகம்‌ 
குறித்த செய்திகள்‌ மிகுதியாக உள்ளன (ஆசீவகம்‌, பக்‌. 251). பெளத்த 
இலக்கியங்கள்‌ சுட்டும்‌ பல்வேறு தொன்மக்‌ கூறுகள்‌ மேற்குறித்த மூன்று 
அய்யனார்களோடும்‌ தொடர்பு கொண்டு உள்ளன என்பதையும்‌, இம்மூவரும்‌ 
அய்யனார்களாகத தமிழக மக்களின்‌ வழக்காற்றில்‌ இருப்பதையும்‌ கள ஆய்வு 
செய்து வெளிப்படுத்தியவர்‌ ௧. நெடுஞ்செழியன்‌. மதுரை உள்ளிட்ட தென்‌ 
தமிழ்நாட்டுப்‌ பகுதிகளில்‌ சமணர்‌ படுகைகள்‌, குகைகள்‌, தமிழிக்‌ கல்வெட்டுகள்‌ 
போன்றவை ஆசீவகதீதிற்குச்‌ சொந்தமானவை என்பதும்‌, அவை, சைன (ஜைன) 
சமயத்தைச்‌ சார்ந்ததன்று என்பதும்‌, அதில்‌ சில கல்வெட்டுகள்‌ அசோக மன்னரின்‌ 
காலத்திற்கும்‌ இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவை என்பதும்‌ 
அவரது ஆய்வு முடிவுகள்‌ (௧. நெடுஞ்செழியன்‌ 20/4: மதிப்புரை, 2, 11, 13, 14). 


தமிழ்நாடு கிராமங்கள்‌ நிறைந்தது. அங்கெல்லாம்‌ அய்யனார்‌ கோயில்கள்‌ 
இல்லாத கிராமங்களே இல்லை என்ற அளவில்‌ ஆசீவகம்‌, அய்யனார்‌ குறித்த பல 
வரலாற்றுச்‌ செய்திகளை வெளிப்படுத்தியவர்‌ பண்டிதர்‌ அயோத்திதாசர்‌. 
பண்டிதரின்‌ தகவல்கள்‌ தம்‌ ஆய்வுக்குப்‌ பெரிதும்‌ பயன்பட்டதைக்‌ கூறும்‌ ௧. 
நெடுஞ்செழியன்‌, பண்டிதருக்குக்‌ கிடைத்த மூலச்‌ சுவடிகள்‌ தற்போது 
கிடைக்கவில்லை என்றும்‌ தன்‌ ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார்‌ (ஆசீவகம்‌, 
மதிப்புறை. 


வைதீகம்‌ இந்தியாவில்‌ உள்‌ நுழைவதற்கு முன்பே பல்வேறு சமயங்களும்‌, 
சமயக்‌ கோட்பாடுகளும்‌ இருந்தன. வைதிக (வேத) காலத்திற்குப்‌ பின்னர்‌ ஒரு சில 
சமயங்கள்‌ வைதீகச்‌ சார்பு உள்ளவையாக மாறின. இவற்றை வேதத்தை 
ஏற்றுக்கொண்ட ஆதீதிகத்‌ தரிசனங்கள்‌ என்று குறிப்பிடுகிறது வைதிகம்‌. 
சிறப்பியம்‌ (வைசேடிகம்‌), சாங்கியம்‌ (எண்ணியம்‌), சார்வாகம்‌ (உலகாயதம்‌), 
சமணம்‌ (ஜைனம்‌), பெளத்தம்‌ (வைபாடிகம்‌, யோகாசாரம்‌ முதலியன) 
ஆகியவற்றை வேதங்களை ஏற்றுக்‌ கொள்ளாத நாதீதிகத்‌ தரிசனங்களாகவும்‌ 
குறிப்பிடுவது வைதீக மரபானது. கல்வி, பெண்ணுரிமை, சமத்துவம்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


4 
பேணுபவர்களாக விளங்கிய இந்த வைதீக மறுப்பாளர்களைப்‌ பொதுவாகச்‌ 
'ச்ரமணர்‌' என்று அழைத்தனர்‌. அவர்களையே தமிழ்நாட்டில்‌ 'சமணர்கள்‌' என்று 
அழைதீதனர்‌ அப்படி இன்றும்‌ அழைப்பது தவறு என்று குறிப்பிடும்‌ 
நெடுஞ்செழியன்‌, தமிழ்நாட்டில்‌ தி.பி. ஐந்தாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிறகுதான்‌ 
சைனர்கள்‌ வநீதனர்‌ என்றும்‌, அதற்கு முன்‌ பல நூற்றாண்டுகளாக இங்கிருநீத 
ஆசீவகர்களையே 'சமணர்கள்‌' என்று அழைக்கும்‌ வழக்கம்‌ இருநதது என்றும்‌ 
குறிப்பிடுகிறார்‌ சைனம்‌, பெளத்தம்‌, ஆசீவகம்‌ ஆகியவை சங்கங்களாக 


(சமயங்களாக) உருப்பெற்று இந்தியா முழுமையும்‌ பரவிய காலம்‌ கி.மு. ஆறாம்‌ 
நூற்றாண்டு என்பதால்‌ அக்காலத்தை நடுவில்‌ வைத்து, ஆசிவகத்திற்கு முன்‌, 
ஆஃவகத்திற்குப்‌ பின்‌ என்று பிரித்து அறிவது வரலாற்றுத்‌ தெளிவைத்‌ தரும்‌ 
என்பது நெடுஞ்செழியனின்‌ கருத்து. 


தமிழில்‌ புலமை பெற்ற தமிழ்‌ 
ஆசீவகர்களே தமிழ்ப்‌ 
பேரிலக்கியங்களை எழுதி உள்ளனர்‌ 
என்பது நெடுஞ்செழியனது ஆய்வின்‌ 
முடிவு. இவர்களையே அறவோர்‌, 
திறவோர்‌ தாபதர்‌ அந்தணர்‌ என்று 


தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
குறிப்பிடுகின்றன. சங்க 
இலக்கியங்களில்‌ ஆசீவகச்‌ 


சமணர்களின்‌ பாடல்கள்‌ அதிகமாக 
இருநதாலும்‌, ஆசீவகக்‌ காப்பியமாக 
சிலப்பதிகாரத்தையே அவர்‌ 
குறிப்பிடுகிறார்‌. கோவலனுக்கும்‌, 
கண்ணகிக்கும்‌ மதுரைக்கு வழிகாட்டி 
அழைத்துச்‌ செல்லும்‌ கவுநீதியடிகள்‌ 
சமணத்‌ துறவி என்று பல 


உரையாசிரியர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌ ஆனால்‌ அவர்‌ அநீநாளில்‌ சமணர்‌ என்று 
அழைக்கப்பட்ட ஓர்‌ ஆசிவகத்‌ துறவி. அத்துறவிக்கு நன்றி தெரிவிக்கும்‌ 
விதமாகத்தான்‌ கண்ணகியின்‌ தந்தை ஆசீவகம்‌ தழுவுகிறார்‌ கோவலன்‌ 
கொலையுண்ட பிறகு கண்ணகியின்‌ தநீதை ஆசீவகம்‌ ஏற்றதைக, "கண்ணகி 
தந்தை கடவுளர்‌ கோலத்து அண்ணலம்‌ பெருநீதவத்து ஆசீவகர்முன்‌ புண்ணிய 
தானம்‌ புரிந்து அறம்‌ கொள்ளவும்‌” என்று சிலப்பதிகாரம்‌ அழுத்தம்‌ திருத்தமாகக்‌ 
கூறுகிறது. இது, அந்நாளில்‌ ஆசீவகம்‌ செல்வாக்குடன்‌ இருந்ததையும்‌, ஆசீவகச்‌ 
சமணர்கள்‌ கடவுளர்களாக மதிக்கப்பட்டதையும்‌ குறிக்கிறது. சிலப்பதிகார 
காலத்திற்குப்‌ பின்னர்‌ எழுதப்பட்ட மணிமேகலையும்‌, அதற்கு அடுத்து 
நீலகேசியும்‌, பின்னர்‌ சிவஞான சித்தியார்‌ நூலும்‌ ஆசீவகம்‌ குறித்தும்‌, அதன்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


5 
கோட்பாடுகள்‌ குறித்தும்‌ விரிவாகக்‌ குறிப்பிட்டுள்ளன. கி.பி. பதினான்காம்‌ 
நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில்‌ செல்வாக்குடன்‌ இருந்த ஆசீவகம்‌ குறித்துப்‌ 
பின்னர்‌ யாரும்‌ குறிப்பிடவில்லை. இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ ஏ. எல்‌. பாசாம்‌, 
தேவி பிரசாத்‌ சட்டோபாததியாயா போன்றோர்‌ ஆசீவகம்‌ பற்றி ஆய்வுகள்‌ 
மேற்கொண்டனர்‌. ஆனால்‌ தமிழ்ச்‌ சூழலில்‌, ஒரு சில நூல்கள்‌ தவிர்த்து, எந்த 
ஆய்வாளரும்‌ ஆசீவகம்‌ குறித்து எவ்வித ஆய்வும்‌ மேற்கொள்ளவில்லை என்றும்‌ 
தன்‌ ஆதங்கத்தை வெளிப்படுத்தியவர்‌ ௧. நெடுஞ்செழியன்‌. 


தமிழ்மொழியிலும்‌, 
தமிழ்நாட்டிலும்‌ ஆசீவகம்‌ இந்த 
அளவுக்குச்‌ செல்வாக்குப்‌ 


பெற்றமைக்கு அது 'தமிழ்ச் சமயம்‌' 
என்பதுதான்‌ காரணம்‌ என்று 
ஆய்வறிஞர்‌ ௧. நெடுஞ்செழியன்‌ 
உறுதியாகக கூறுகிறார்‌. 
ஆசீவகத்தைத்‌ தோற்றுவித்த 
மற்கலி கோசலார்‌ தமிழரே 
என்பதும்‌, தமிழ்‌ நாட்டில்‌ இருந்து 
சென்ற அய்யனார்‌ என்பவரே 


கோசாலர்‌ என்றும்‌, அவர்‌ 
தரவுகளோடு நிறுவியுள்ளார்‌. "அய்யனார்‌ என்னும்‌ அறப்பெயர்‌ சாத்தன்‌ 
திருப்பட்டுரைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு அரசாண்ட குறுநில மன்னர்‌ மரபைச்‌ 
சேர்ந்தவர்‌ ஆவார்‌. இவ்வூர்‌ இன்றைய திருச்சி மாவட்டத்தில்‌, திருச்சி - சென்னை 
நெடுஞ்சாலையில்‌, திருச்சியிலிருந்து 30 கட்டைத்‌ தொலைவில்‌ சிறுகனூருக்கு 
முன்பாகச்‌ சற்று உள்ளடங்கி உள்ளது. இவர்‌ துறவு பூண்டு, வடநாடு சென்று, 
இன்றைய சைன சமயத்தின்‌ திகம்பரப்‌ பிரிவைத்‌ தோற்றுவித்த மகாவீரருடன்‌ 
(வர்த்தமானர்‌, நிகண்ட நாத புத்தறி இணைந்து ஆறு ஆண்டுகள்‌ வரையிலும்‌ 
சேர்ந்து பணியாற்றியுள்ளார்‌. அதன்‌ பின்னர்‌ அவரோடு கருத்து வேறுபாடு 
தோன்றியதால்‌ அவரிடமிருந்து பிரிந்து தனியே தனக்கென்று சங்கம்‌ அமைத்துக்‌ 


கொண்டார்‌. இவ்‌ அறப்பெயர்‌ சாதீதனே இன்று தர்மசாத்தா (சபரிமலை 
ஐயப்பன்‌ எனவும்‌, தமிழ்நாட்டின்‌ மூலை முடுக்கெல்லாம்‌ அய்யனார்‌ எனவும்‌ 
அழைக்கப்படுகின்றார்‌" (க. நெடுஞ்செழியன்‌ 20/4: 83). 


அய்யனார்‌ தமிழகத்தில்‌ வழிபாட்டுக்‌ குரியவராக இருந்ததின்‌ தொடர்ச்சியே 
ஆசீவகம்‌ மீண்டும்‌ தமிழ்நாட்டில்‌ பன்னெடுங்காலமாக நிலைபெறக்‌ காரணம்‌ 
என்பதும்‌ அவர்‌ கருத்து. திருச்சி, திருவெள்ளறை, மதுரையில்‌ உள்ள 
அய்யனாற்‌அழகர்‌ கோவில்கள்‌, சபரிமலை கோயில்‌, ஆதிநாதர்‌ கோயில்கள்‌, 
திருக்கோயில்கள்‌ (ஸ்ரீகோயில்கள்‌), அஷ்டலட்சுமி கோயில்கள்‌ அனைத்தும்‌ 
ஆசீவகக்‌ கோயில்களே. இதுவன்றி எங்கும்‌ உள்ள சிவன்‌ கோயில்களில்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


6 
யானையை முதலை விழுங்குவது, யானையைச்‌ சிங்கம்‌ தாக்குவது, யானையும்‌ 
காளையுமாகக்‌ காட்சியளிப்பது போன்ற புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ எங்கெங்கு 


உள்ளனவோ அவை அனைத்தும்‌ ஆசீவகர்‌ கோயில்கள்‌ என்பதும்‌ அவரது 
ஆய்வின்‌ முடிவுகள்‌. 


மகளிர்க்குப்‌ பெருமதிப்புதீ தந்ததுடன்‌, இந்தியச்‌ சமயங்களிலேயே மகளிரைத்‌ 
தெய்வ நிலைக்கு உயர்த்திய முதல்‌ சமயமாக ஆசீவகமே விளங்குகிறது. பெண்‌ 
தெய்வ வழிபாடு ஆசீவகத்தின்‌ பிற்காலச்‌ சடங்காகவே ஆகிப்போனது. தமிழ்ச்‌ 
சமுதாயத்தின்‌ தொடக்க நிலையான தாய்வழிச்‌ சமூகத்தின்‌ நீட்சியாக 
ஆசீவகத்தில்‌ பெண்‌ தெய்வ வழிபாடு குறிப்பிடப்படுறெது. கொற்றவை, நீலி, 
பழையோள்‌ ஆகிய வழிபாடுகளெல்லாம்‌ ஆசீவகக்‌ குறியீடாகவே 
ஆய்வாளர்கள்‌ குறிப்பிடு கின்றனர்‌ இதன்‌ நீட்சியாகவே இலட்சுமி என்னும்‌ 
பெண்‌ தெய்வம்‌ உருவாக்கப்பட்டு, எட்டு இலக்குமியாக (அஷ்ட லட்சுமி) 
தமிழ்நாட்டில்‌ இன்றும்‌ உயிர்ப்புடன்‌ நிலவுகிறது என்றும்‌, தாமரை மலரில்‌ 
வீற்றிருக்கும்‌ இலக்குமியின்‌ இருபக்கங்களிலும்‌ இரு யானைகள்‌ துதிக்கையைத்‌ 
தூக்கி நிற்கும்‌ திருநிலைகள்‌ (வாயிற்‌ கதவு) ஆசீவகத்தின்‌ செல்வாக்கே என்றும்‌ 
பேராசிரியர்‌ க. நெடுஞ்செழியன்‌ தனது ஆய்வாகத தெரிவித்துள்ளதும்‌ 
குறிப்பிடத்தக்கது. 


தமிழரின்‌ வாழ்வில்‌ கடவுள்களுக்கு இடமில்லை. சங்க இலக்கியங்கள்‌ எல்லாம்‌ 
தமிழர்களின்‌ வாழ்வியல்‌ நெறிகளைத்தான்‌ கூறுகின்றன. கடவுள்‌ ஆரிய 
எதிர்ப்பே தமிழரின்‌ அடிப்படையாக இருந்திருக்தெது. "கடவுள்‌ இல்லை” என்று 
அடித்துக்‌ கூறும்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியம்‌ உலகில்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ தான்‌ உள்ளது. "வீரர்களுக்கான நடுகல்லைத்‌ தவிர்த்து நெல்‌ 
உகுத்துப்‌ பரவும்‌ கடவுளும்‌ இலவே” என்கிறது மாங்குடி கிழாரின்‌ புறநானூற்றுப்‌ 
பாடல்‌ (335). சங்க இலக்கிய அகத்திணை மரபில்‌ கடவுள்‌ மறுப்பும்‌, வைதிக 
எதிர்ப்பும்‌ உண்டு. "என்‌ காதல்‌ நோய்க்கு உன்‌ எழுதாக்‌ கிளவியில்‌ (எழுத்துமுறை 


இல்லாத உன்‌ மொழியில்‌) மருந்து உண்டோ பார்ப்பன மகனே? என வினவும்‌ 
பாடலும்‌ உண்டு (குறுந்தொகை, 
பாடல்‌: 156. (அதே நேரம்‌, 
பார்ப்பனர்‌ அந்தணர்‌ என்பவை 
எல்லாம்‌ சமணத்‌ துறவிகளைகீ 
குறித்த சொற்கள்‌ என்பது தனி 
ஆய்வு. 

அகத்திணை மரபு என்னும்‌ 
பொருள்‌ இலக்கணம்‌ வேறு எந்த 
உலக மொழிகளிலும்‌ இல்லை. 
அது முழுக்க, முழுக்கத்‌ தலைவன்‌, 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


7 
தலைவியின்‌ களவொழுக்கம்‌, கற்பொழுக்கம்‌ பற்றியே பேசுகிறது. சங்க 
இலக்கியங்களின்‌ அகத்திணை மரபு குறித்த பொருள்‌ இலக்கணத்தை, சங்க 
இலக்கியக்‌ காலத்திற்கு முற்பட்ட இலக்கியமான தொல்காப்பியம்‌ கூறுகிறது. 
வைதிக மரபு இல்லாத காலமான கி.மு. பதினைந்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது 
தொல்காப்பியம்‌ என்கிறார்‌ க. நெடுஞ்செழியன்‌. தொல்காப்பியம்‌ கூறும்‌ இந்த 
அகததிணை, புறத்தணை மரபிலேயே சங்க இலக்கியப்‌ பனுவல்கள்‌ 
தோய்நீதிருநீதன. பக்தி இலக்கியக்‌ காலத்திலும்‌ கடவுள்‌ - பக்தன்‌, பக்தை உறவை 
அகததிணை மரபு சார்ந்தே படைத்தளித்துள்ளனர்‌. மாணிக்கவாசகர்‌ (சைவம்‌), 
நம்மாழ்வார்‌ (வைணவம்‌) ஆகியோரின்‌ பக்தி இலக்கியப்‌ பாடல்கள்‌, வைதிக 
எதிர்ப்பை அடிநாதமாகக்‌ கொண்டவை என்கிறார்‌ நெடுஞ்செழியன்‌. 


தொல்காப்பியம்‌ 


அகத்திணை மரபின்‌ பொருள்‌ இலக்கணத்தில்‌, கருப்பொருளில்‌ ஒன்றாகத்தான்‌ 
தெய்வம்‌ குறிக்கப்படுகிறது. மாயோன்‌, சேயோன்‌, வேந்தன்‌ வருணன்‌ என்று 
திணைகளின்‌ கருப்பொருளாகக்‌ குறிக்கப்படும்‌ தெய்வங்களைத்தான்‌ பின்‌ 
நாட்களில்‌ வேதங்கள்‌ கடன்‌ வாங்கிக்‌ கூறின. இந்திரன்‌, வருணன்‌, அக்னி எனத்‌ 
தங்களின்‌ தொடக்க காலத்‌ தெய்வங்களைப்‌ பிரம்மா, திருமால்‌, சிவன்‌ என்று 
பின்னர்‌ தெய்வங்களையும்‌ மாற்றிக்‌ கொண்டது வைதிகம்‌. தமிழில்‌ முதலில்‌ 
தோன்றியது முருக வழிபாடுதான்‌. அதுவே காலப்போக்கில்‌, ஆறாம்‌ 
நூற்றாண்டில்‌, சிவ வழிபாடாக மாறியது. தாய்த்தெய்வ வழிபாடு நிலவிய 
காலத்தில்‌ கொற்றவை வழிபாடும்‌, ஆண்‌ எனப்‌ பட்டவர்‌ தெய்வமாக மாறிய 
காலத்தில்‌ முருக வழிபாடும்‌ நிலைபெற்றன. அவையே குமரி, குமரன்‌ என்று 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


8 
அழைக்கப்பட்டன. லிங்க வழிபாடும்‌ முருக வழிபாட்டில்‌ இருந்தே 
தொடங்குகிறது. 'லிங்கம்‌' வளமையைக குறிப்பது போலவே, அதன்‌ உயிர்ப்பான 
'கநீது' என்பது கநீதனாகத்‌ திரியப்‌ பெற்றது. 


பரிபாடலில்‌ முருக வர்ணனை செநநிறத்தையே (சேயோன்‌) போற்றுகிறது. 
அப்போதெல்லாம்‌ இல்லாத சிவ வழிபாடு, கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டு தொடங்கி 
முருகனின்‌ அடையாளங்களைத்‌ தன்‌ வயப்படுத்திக்‌ கொண்டு, மும்மூர்த்திகளில்‌ 
ஒருவனாக, முருகனுக்கு அப்பனாகச்‌ சிவனை உருவாக்கி வைத்து விட்டது. 
தட்சனின்‌ யாகத்தை எதிர்த்த கதையினால்‌ சிவனும்‌ வைதிகத்தை எதிர்த்த 
கடவுளாகவும்‌, அசுரனாகவும்‌ உருவாக்கப்‌ பட்டுள்ளார்‌ 'எம்மைத தமிழில்‌ 
பாடுக' என்று சிவபெருமான்‌ கூறுவதால்‌ அவர்‌ சமற்கிருதத்தை ஏற்கவில்லை 
என்பதும்‌ தெளிவு. சமற்கிருததீதிற்கு எழுத்து வடிவம்‌ கொடுத்தது தமிழ்‌ 
மொழிதான்‌. சமற்கிருதம்‌ தமிழ்‌ எழுத்தைக்‌ கடன்‌ வாங்கிக்‌ கொண்டது. திருடியும்‌ 
கொண்டது. சிவனும்‌, திருமாலும்‌ வேத எதிர்ப்பையும்‌, சமற்கிருத எதிர்ப்பையும்‌ 
கைக்‌ கொண்டவர்கள்‌ என்பதால்‌ அவர்கள்‌ இந்துக்‌ கடவுள்களே அல்ல. 
சிவனியம்‌, மாலியம்‌ இரண்டுமே ஆதிநாதரில்‌ தொடக்கம்‌. ஆதிநாதரே 
ஆசீவகத்திற்கும்‌, சைனத்திற்கும்‌ முதல்‌ திருத்தங்கரர்‌ (ஆசீவகம்‌, பக்‌. 82). 
கல்வெட்டுகளிலும்‌, பழைய பத்திரங்களிலும்‌ எந்தச்‌ சமயம்‌ என்பதைக்‌ குறிக்க, 
'சிவ கோத்திரம்‌' என்றுதான்‌ குறிப்பிடப்‌ பட்டிருக்கும்‌. திருமகளும்‌ வேதத்திற்கு 
அப்பாற்பட்ட கடவுளே. "கலைமகளின்‌ ஆடையான வெண்ணிறம்‌, ஆசிவகச்‌ 
சமணர்களின்‌ குறியீடு. தாமரை அறிவின்‌ குறியீடு; புத்தரின்‌ குறியீடு” 
என்றெல்லாம்‌ அதிர்ச்சியான ஆய்வு முடிவுகளை வெளியிட்டவர்‌ ௧. 
நெடுஞ்செழியன்‌ ( Dr. K. Nedunchezhian, Interview by Dr. Shalini, you tube, published on 
29.10.2021). 


க. நெடுஞ்செழியனின்‌ "தமிழ்‌ அகத்திணை மரபுகளும்‌ இந்தியக்‌ காதல்‌ 
பாடல்களும்‌” என்ற நூல்‌ ஓர்‌ அரிய ஆய்வாகும்‌. அகததிணை மரபுவழி 
நிகழ்வுகளின்‌ இலக்கணமாக மூன்று பொருள்களைக்‌ குறிப்பிடுகிறது 
தொல்காப்பியம்‌. அவை முதற்பொருள்‌, கருப்பொருள்‌, உரிப்பொருள்‌ எனப்‌ 
பகுக்கப்பட்டுள்ளன. இதில்‌ கருப்பொருள்‌ என்பது ஐவகை நிலங்களின்‌ 
அடையாளங்களாகப்‌ பூ மரம்‌, பறவை, விலங்கு, உணவு, தெய்வம்‌, மேளம்‌, 
இன்னிசை, தொழில்‌ போன்றவற்றைக்‌ குறிக்கின்றது. உரிப்பொருள்‌ அந்தந்த 
நிலத்திற்குரிய திணை ஒழுக்கங்களாகப்‌ மல்‌ 
புணர்தல்‌, பிரிதல்‌, இருத்தல்‌, இரங்கல்‌, 
ஊடல்‌ இவற்றினோடு அவற்றின்‌ 
நிமிதீதங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. 


முதற்பொருள்‌ என்பது இடத்தையும்‌, 
காலத்தையும்‌ குறிப்பது. "முதல்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


9 
எனப்படுவது நிலம்‌ பொழுதிரண்டின்‌ இயல்பென மொழிப 
இயல்புணர்ந்தோரே” என்பது தொல்காப்பிய நூற்பா (செம்மொழித்‌ தமிழ்‌ 20/0 
55 /தொல்‌.பொருள்‌. அகத்‌. 4). நிலம்‌, பொழுது என்பவை இடத்தையும்‌, 
காலத்தையும்‌ குறிப்பன. இடத்தையும்‌, காலத்தையும்‌ அடிப்படையாகக்‌ 
கொண்ட இன்றைய அறிவியல்‌ ஆய்வுகளில்‌ ஆல்பிரட்‌ ஐன்ஸ்டைனின்‌ சார்பியல்‌ 
கோட்பாடும்‌ (Theory of Relativity - Albert Einstein, 1879-1955), ஸ்டீபன்‌ ஹாக்கிங்கின்‌ 
பெருவெடிப்பு, கருந்துளைக்‌ கோட்பாடுகளும்‌ (Big Bang, Black Holes - Stephen 
William Hawking, 1942-2018) முதலிடம்‌ பெறுபவை. பல ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு 


முன்பாகத்‌ தொல்காப்பியர்‌ இடமும்‌, காலமும்‌ என்ற கோட்பாட்டைக்‌ 
கூறியிருப்பது வியப்புதான்‌. பரிபாடலும்‌ பெருவெடிப்பு பற்றிக்‌ கூறுகிறது. தமிழ்‌ 
இலக்கியங்களில்‌ மட்டுமே இது போன்ற அறிவியல்‌ கருத்துக்கள்‌ அன்றே 
சொல்லப்பட்டிருக்கன்றன. நிலம்‌, நெருப்பு, நீர்‌ காற்று, ஆகாயம்‌ ஆகிய 
ஐம்பூதங்கள்‌ குறித்து அறிந்து, உணர்ந்த அறிவியலாளர்களாகவும்‌ தமிழ்ப்‌ 
புலவர்கள்‌ இருநீதிருகீகின்றனர்‌ என்பதையே இது காட்டுகிறது. 
அப்படிப்பட்டவர்களை 'ஜநதிரம்‌' நிறைந்தவர்‌ என்று அடைமொழியில்‌ 
விளிக்கின்றனர்‌. 'ஐநீதிரம்‌ நிறைந்த தொல்காப்பியன்‌' என்று தொல்காப்பியச்‌ 
சிறப்புப்‌ பாயிரத்தில்‌ பனம்பாரனார்‌ கூறியுள்ளதையும்‌ நினைவில்‌ கொள்க 


(செம்மொழித்‌ தமிழ்‌ 20/0 :1). 
« (air) 


இன்றைய அண்டவியல்‌ கோட்பாடும்‌, தமிழின்‌ முற்கால அகத்திணைக 
கோட்பாடும்‌ ஒன்றோடு ஒன்று பொருந்தி வருவது கூட நமக்குத்‌ தெரிந்த ஆனால்‌ 
உலகம்‌ அறியாத செய்திதான்‌. இப்படிப்பட்ட செய்திகளைத்‌ தொகுத்து, ஆய்வு 
முறைமைக்கு உட்படுத்தி, அறிவியல்‌ முறையில்‌ இனத்தையும்‌, மொழியையும்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


10 
அமைத்துக்‌ கொண்டதுதான்‌ தமிழ்‌ மரபு என்று வல்லமையோடு அறிவித்தவர்‌ 
தான்‌ ௧. நெடுஞ்செழியன்‌. 


அன்றைய நாளில்‌ சாதிகள்‌ இல்லாத, அறிவார்நீத தமிழ்ச்‌ சமுதாயமாக 
இருந்ததற்கு உலகப்‌ பேரறிவாளரான அய்யனாரே காரணம்‌ என்றும்‌, அது 
போன்றதோர்‌ சாதியற்ற சமுதாயம்‌ எதிர்காலத்தில்‌ அமைய வேண்டுமானால்‌ 
அது அய்யனார்‌ உருவாக்கிய ஆசீவகதீதால்‌ தான்‌ முடியும்‌ என்பதும்‌ 
நெடுஞ்செழியனின்‌ எதிர்காலக்‌ கனவு. "உலகத்‌ தொழிலாளர்களே ஒன்று 
படுங்கள்‌” என்று அறைகூவல்‌ விடுத்த பேராசான்‌ காரல்‌ மார்க்ஸ்‌ கூடத்‌ தன்‌ 
இனத்தையும்‌, மொழியையும்‌ முதல்நிலைப்‌ படுத்தத்‌ தவறவில்லை. ஆனால்‌ 
அதை விடவும்‌ வளமும்‌, அறிவாற்றலும்‌ நிரம்பிய தமிழினத்தையும்‌, தமிழ்‌ 
மொழியையும்‌ முதல்நிலைப்‌ படுத்தாமல்‌, வைதீக மரபை ஏற்றுப்‌ பல நூறு 
ஆண்டுகளாகத்‌ தவறிழைத்தே வந்திருக்கும்‌ தமிழ்‌ இனத்திற்கு, தமிழ்ச்‌ சிந்தனை 
மரபின்‌ அறிவாற்றலை ஒரு புதைபொருள்‌ ஆய்வைப்‌ போலத்‌ தோண்டி எடுத்துத்‌ 
தந்திருக்கும்‌ பேராசிரியர்‌ க. நெடுஞ்செழியன்‌ அவர்களின்‌ ஆய்வுகளுக்கு, 
அறிவுப்‌ புலம்‌ என்றென்றும்‌ வணங்கு நிற்கும்‌. 


உதவிய நூல்கள்‌: 
1. நெடுஞ்செழியன்‌, ௧க., "ஆசீவகமும்‌ ஐயனார்‌ வரலாறும்‌", 2014, பாலம்‌, 
சென்னை. 
2, நெடுஞ்செழியன்‌, ௧., "தமிழ்‌ அகத்தினை மரபுகளும்‌ இந்தியக்‌ காதற்‌ 
பாடல்களும்‌” 20/7, நெல்‌ பதிப்பகம்‌, மதுரை. 
3. ஆசீவகம்‌, ௧. நெடுஞ்செழியன்‌ உரை யூடியூப்‌ அலைவரிசை 
இணையதளம்‌. 

திருக்குறள்‌ 
அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 
பகவன்‌ முதற்றே உலகு (குறள்‌ எண்‌ : 1) 
குறள்‌ விளக்கம்‌ : எழுத்துக்கள்‌ எல்லாம்‌ அகரத்தை அடிப்படையாக 


கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம்‌ கடவுளை அடிப்படையாக 
கொண்டிருக்கிறது. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


11 


அருந்தமிழ்ப்‌ பாக்களில்‌ அறிவியல்‌ 


-பாவலர்‌ கருமலைத்தமிழாழன்‌ 


ரீ 


இன்றைய அறிவியல்‌ அறிஞர்களால்‌ கண்டுபிடிக்கப்பட்டதாகச்‌ சொல்லப்படும்‌ 


பரிணாமக்‌ கோட்பாடு, அணுக்கோட்பாடு, கூர்தலறகீ கோட்பாடு 
போன்றவற்றின்‌ அடிப்படைக்‌ கருத்துகள்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ விரவிக்‌ 


தமிழ்ச்செம்மல்‌, சிந்தனை சிகரம்‌ விருதாளர்‌, 
கிருட்டினகிரி, தமிழ்நாடு. 


கிடக்கின்றன. காலத்தால்‌ முற்பட்ட இலக்கண நூலான தொல்காப்பியத்தில்‌ 
பல்வேறு அறிவியல்‌ கருத்துகள்‌ காணப்படுகின்றன. 

இக்காலத்‌ தோல்‌ நோய்‌ மருத்துவர்கள்‌, உள்ளத்தில்‌ ஏற்படும்‌ அழுத்தங்களின்‌ 
தன்மையைத்‌ தோற்றுவிக்கும்‌ உடலின்‌ பகுதியே "தோல்‌' என்கிறார்கள்‌. 
உள்ளத்தின்‌ உணர்வுகளால்‌ தோலின்‌ நிறம்‌ மாறுபடும்‌ என்பதை இன்றைய 
மருதீதுவ அறிஞர்கள்‌ கூறியுள்ளனர்‌ இதனைத்‌ தொல்காப்பியர்‌ "தலைவன்‌ 
பிரிவினால்‌ உள்ளம்‌ கலங்கி நிற்கும்‌ தலைவியின்‌ மேனி இயல்பான நிறத்தை 
இழக்றெது' எனக்‌ கூறியுள்ளார்‌. 


“வானம்‌ பார்த்து புலம்புறு காலை ” 
"பசியற நிற்றல்‌ பசலை யாதல்‌ “ 


என்னும்‌ நூற்பாகீகளின்‌ வழி, தோல்நிறம்‌ மாறி பசலை பூக்கிறது என்ற உளவியல்‌ 
மருத்துவக்‌ கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார்‌. 


கருவுற்ற பெண்களுக்கு உடலிலும்‌, உள்ளத்திலும்‌ வேறுபாடுகள்‌ 
தோன்றுகின்றன; சில வேட்கைகள்‌ ஏற்படுகின்றன. இவ்வேட்கைப்‌ பெருக்கம்‌ 
குறிப்பாக, புளிப்புச்‌ சுவையின்‌ மீது ஏற்படுகிறது என்பதை இன்றைய 
உடற்கூற்று மருத்துவ வல்லுநர்கள்‌ ஆய்வின்‌ மூலம்‌ நிரூபித்துள்ளனர்‌. இதனைத்‌ 
தொல்காப்பியர்‌, 


“வாயாவென்‌ கிளவி வேட்கைப்‌ பெருக்கம்‌" 


என உரிச்சொற்களுக்குப்‌ பொருள்‌ கூறும்போது, "வாயா' என்ற சொல்லுக்குப்‌ 
பொருள்‌ தருகிறார்‌ இச்சொல்‌ கருவுற்ற மகளிர்க்கு ஒருவித மனநிலை 
மாற்றத்தால்‌ ஏற்படும்‌ வேட்கையைக்‌ குறிக்கிறது. 


புறநானூற்றில்‌ குறுங்கோழியூர்கழோர்‌, தமது பாடலில்‌, 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


12 
"வயவுறு மகளிர்‌ வேட்டு உணின்‌” 
எனப்‌ பாடியுள்ளார்‌. "மன்னா! நின்‌ மண்ணை, கருவுற்ற பெண்டிர்‌ மசக்கையால்‌ 
உண்பாரேயன்றிப்‌ பகைவர்‌ ஒருபோதும்‌ கைக்கொள்ளார்‌' என்கிறார்‌. 
"புளிங்காய்‌ வேட்கைத்து அன்று நின்‌ 
மலர்ந்த மார்பிவள்‌ வயாஅ நோய்க்கே" 


எனும்‌ ஐங்குறுநூற்றுப்‌ பாடல்‌ வரிகளில்‌, பெண்கள்‌ கருவுற்ற காலத்தில்‌, பால்‌ 
சுரப்பிகளால்‌ மார்புகள்‌ பெருக்கமடையும்‌ என்பதையும்‌, புளிச்சுவையை 
விரும்பி உண்பர்‌ என்பதையும்‌ அறிவியல்‌ நோக்கில்‌ அன்றே புலவர்கள்‌ 
பாடியுள்ளனர்‌. 


அணுவைப்‌ பிளக்க முடியும்‌ என்பதை இன்றைய அறிவியலார்தான்‌ 
கண்டுபிடித்தனர்‌ என நினைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. ஆனால்‌, ஒம்வையார்‌ 
திருக்குறளின்‌ பெருமையை, 


"அணுவைத்‌ துளைத்தேழ்‌ கடலைப்‌ புகட்டிக்‌ குறுகத்‌ தறித்த குறள்‌" 
என்று கூறியுள்ளார்‌. 


"அணுவைத்‌ துளைத்து' என்பதால்‌, அணுத்துகள்களைப்‌ பிளக்க முடியும்‌ 
என்பதைச்‌ சுட்டுவதோடு, அவ்வணுவைப்‌ பிளக்கும்பொழுது ஏழ்‌ கடல்கள்‌ 
ஒன்றாகப்‌ பொங்கி எழுந்தால்‌ ஏற்படும்‌ சகது வெளிப்படும்‌ என்றும்‌ கோடிட்டுக்‌ 
காட்டியுள்ளார்‌. இது அணுவைப்‌ பிளக்கும்பொழுது அளவிடற்கரிய வெப்பசக்தி 
வெளிப்படும்‌ என்ற இன்றைய விஞ்ஞானிகளின்‌ கூற்றுக்கு அணி செய்கிறது. 
தமிழ்‌ இலக்கியத்தில்‌ வியக்கத்தக்க வகையில்‌ பல்வேறு அறிவியல்‌ கருத்துகள்‌ 
உவமைகளாகப்‌ பொதிந்து கிடக்கின்றன. இன்றைய அறிவியல்‌ கருத்துகளோடு 
ஒப்பிட்டு ஆராய்ந்து நோக்கும்‌ ஆய்வுகள்‌ பெருகினால்‌, நம்‌ முன்னோரின்‌ 
அறிவியல்‌ அறிவை நம்மால்‌ உணர்ந்துகொள்ள முடியும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


13 


சமய மரபுகள்‌ முன்வைக்கும்‌ நீர்த்‌ துளி உருவகம்‌ 
ஒரு பன்முகப்‌ பண்பாட்டுப்‌ பார்வை 


முனைவர்‌ ஆனந்த்‌ அமலதாஸ்‌ சே. ௪. 
மெய்யியலார்‌ மொழிபெயர்ப்பாளர்‌ 
ஜெர்மனி. 


| 


“அருவிகள்‌ எல்லாம்‌ உருண்டோடி, தங்கள்‌ தனிப்பட்ட பெயரையும்‌ 
உருவத்தையும்‌ இழந்து, கடலில்‌ ஒன்றாக இணைவது போல, ஞானி ஒருவன்‌ தன்‌ 


உச்சக்கட்ட நிலையை அடைவான்‌." (முண்டக உபநிடதம்‌ 3. 2. 8). 


விவிலியம்‌, வேதங்கள்‌, மற்ற புனித நூல்கள்‌ கூற்றின்படி, நீர்‌ ஒரு முதற்‌ பொருள்‌. 
அது படைப்புக்கு முற்பட்டது. பாபிலோனியா, பாரசீகம்‌, இந்தியா போன்ற 
நாடுகளின்‌ புனைவுக்‌ கதைகள்‌, மூல நீரை விவரிக்கின்றன. அதுபோன்ற 
விளக்கங்கள்‌ எல்லாப்‌ பண்பாட்டிலும்‌ காணலாம்‌. வாழ்வு போல நீரும்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ அடித்தளமாக இருக்கிறது. "உயிருள்ள தண்ணீர்‌”, "நீர்ச்ச்னை 


நிறைய வழிந்து ஓடுகின்றது", "நீர்‌ பாய்கின்ற ஆறுகள்‌” போன்ற சொல்லாடல்கள்‌ 
உலகில்‌ உள்ள எல்லா மரபுகளிலும்‌ காணலாம்‌. 


நீர்‌ வாழ்வின்‌ சின்னமாக இருக்கிறது. தனிப்பட்ட செடிகள்‌, மிருகங்கள்‌, 
மனிதர்கள்‌ போல நீர்‌ இறப்பதில்லை. நீர்‌ ஒன்றிய நிலையில்‌ அசைகிறது; 
உருமாறுகிறது. கடலுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம்‌ உண்டு. வெளிப்‌ பார்வைக்கு 
அது எப்பொழுதும்‌ அசைந்து கொண்டிருக்கிறது. ஆனால்‌ அது மாறிக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ அப்படியே அதுவாகத்தான்‌ இருக்கும்‌. நீர்‌ உயிரோடு 
இருக்கிறது. மனிதன்‌ நெருப்பு இல்லாமல்‌ இருந்தான்‌. ஆனால்‌ நீர்‌ இல்லாமல்‌ 
இருந்ததில்லை என்று புளூடார்க்‌ சொல்லுகிறார்‌ எங்கு நீர்‌ இல்லையோ அங்கே 
நிலம்‌ பயனற்ற பாலைவனம்‌ ஆகிறது, இறப்பின்‌ நிலமாகிறது. 


பல்வேறு மரபுகள்‌ நீரின்‌ தூய்மைப்படுததும்‌ தன்மையையும்‌, புத்துயிர்‌ 
கொடுக்கும்‌ தன்மையையும்‌ ஏற்றுக்‌ கொள்கின்றன. திருமுழுக்கு அல்லது 
அபிசேகம்‌ செய்வதாலும்‌ ஒருவன்‌ மீண்டும்‌ பிறந்து ஒரு புதிய உயர்ந்த வாழ்வு 
பெறுவதாக மக்கள்‌ நம்புகன்றர்‌ கோவிலுக்கு உள்ளேயோ மசூதிக்கு 
உள்ளேயோ நுழையும்‌ முன்பு தன்னைத்‌ தூய்மைப்படுத்திக்‌ கொள்ள நீர்‌ 
தேவைப்படுகிறது. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


14 
நீர்‌ மூழ்கடிக்கவும்‌, பிரித்து விடவும்‌, அழிக்கவும்‌ வலிமை கொண்டது. வெள்ளப்‌ 
பெருக்கு சார்ந்த புனைவுகள்‌ கடல்‌ கொந்தளிப்பு பறறி கடல்‌ பயணிகளும்‌ 
விவசாயிகளும்‌ பட்டறிந்த உண்மை. உடனே அவசரமாக இதை ஒரு முரண்பாடு 
என்று கூறிவிட முடியாது. வாழ்வின்‌ மூலம்‌ எவ்வாறு அழிவுக்குக்‌ காரணமாய்‌ 
இருக்க முடியும்‌? இறப்புக்கு உட்பட்ட வாழ்வு “தூய” வாழ்வல்ல. வாழ்கின்ற 
அனைத்தின்‌ வாழ்வுக்கான சக்தி ஓர்‌ அளவுக்கு உட்பட்டது. சிதறிப்போகும்‌ 
தன்மையிலிருந்து இறப்பு வருகிறது. 


நீர்‌ பற்றியும்‌ இறப்பு பற்றியும்‌ நமது சிந்தனை ஒரு மையக்‌ கருத்தைச்‌ சுற்றி 
வருகிறது. இறப்பு என்பது வாழ்வோடு உள்ளடங்கிய அம்சம்‌. உயிருள்ள 
அனைத்திலும்‌ இறப்பு உள்ளிருக்கின்றது. ஆனால்‌ இறப்பு வாழ்வைக்‌ 
கட்டமைக்கும்‌ குணமல்ல. 


வாழ்வு என்பது சாவுக்கு 
உட்பட்டதா? இதற்கு இரண்டு 
விதமான பதில்கள்‌ உள்ளன. வாழ்வு ; 
முதற்‌ பொருளாய்‌ இல்லாவிட்டால்‌ ' 
அதாவது, வாழ்வு இரசாயன ””* 
வளர்ச்சியின்‌ விளைவு, உடலின்‌ 5 


படிப்படியான வளர்ச்சியின்‌ '- 
தொடர்ச்சி என்றால்‌, வாழ்வு ஆட 


உள்ளளவில்‌ சாகா நிலை பெற்றது 2 * ட்‌ S| ந 4 
அல்ல. வாழ்வு தற்செயலாகத்‌ ்‌ RINE 
தோன்றியது அல்லது மீண்டும்‌ மீண்டும்‌ வெற்றி காணக்கூடிய அல்லது கடந்து 
செல்லக்கூடிய ஒரு சாதனை என்று பொருள்படும்‌. 


AR, 
்‌ 


மாறாக, வாழ்வு முதலானது, உள்ளகின்‌ மூலககோட்பாடு, அடிப்படை உண்மை 
என்றால்‌, அது இயல்பாகவே சாகா நிலை கொண்டது. இங்குதான்‌ ஆழமான 
கருத்து வேறுபாடு தொடங்குகிறது. அதாவது, வாழ்வு ஒரு வளர்ச்சியின்‌ 
தொடர்ச்சி என்ற கோட்பாட்டை ஏற்பவர்களுக்கும்‌ கடவுள்‌ கோட்பாட்டை முன்‌ 
வைப்பவர்களுக்கும்‌ இடையே வேறுபாடு தொடங்குகிறது. 


மனிதனின்‌ இறுதி நிலையை கடலில்‌ சென்று இணையும்‌ நீர்த்‌ துளியின்‌ நிலைக்கு 
ஒப்பிடுவதுண்டு. ஒரு மனிதன்‌ இறக்கும்‌ போது என்ன நிகழ்கிறது? நீர்த்துளி 
கடலில்‌ போய்ச்‌ சேரும்‌ போது அதற்கு என்ன நிகழ்கிறது? வாழ்கின்ற தனிப்பட்ட 
மனிதன்‌ சாவுக்கு உட்பட்டவன்‌. அதுபோலத்‌ தான்‌ நீர்த்‌ துளியும்‌. கடல்‌ சாவது 
இல்லை. ஆனால்‌ அதற்குள்‌ விழகீகூடிய நீர்த துளிகள்‌ மறைந்து போகின்றன. 


சுருங்கச்‌ சொன்னால்‌, தனிப்பட்ட மனிதன்‌ அல்லது ஒரு நீர்த்‌ துளி இறக்கிறது. 
இறப்பு என்ற பிரச்சினை தனிப்பட்ட ஒருவருக்குத்தான்‌ உண்டு. நீர்த்‌ துளி 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


15 
அளவற்ற கடலில்‌ இணையும்‌ போது அது என்னவாகிறது? - பிரம்மா, தர்மதாது, 
கடவுள்‌, சூன்யம்‌, நிர்வாணம்‌ கடலுக்கு என்ன பெயர்‌ வைத்தாலும்‌ 
பரவாயில்லை. அது போல மனிதன்‌ இறக்கும்‌ பொழுது என்ன நடக்கிறது? 


இவ்வாறு நாம்‌ கேள்வி எழுப்பும்‌ பொழுது, முதலில்‌ இறப்பு தவிர்க்க முடியாதது 
என்பதை ஏற்றுகீ கொள்கிறோம்‌. இரண்டாவது, இவ்வாறு நமது பார்வையைச்‌ 
சுருக்கும்‌ பொழுது, இறப்பு மனிதனின்‌ கட்டமைப்பில்‌ அடங்கியதா இல்லையா 
என்ற உண்மையை விளக்கத்‌ தவறி விடுகின்றோம்‌. அடிப்படைக்‌ கேள்வி; 


வாழ்வா சாவா என்பது (கதோ உபநிடதம்‌). தனிப்பட்ட மனிதனை இறப்பு 
எதிர்கொள்ளும்‌ பொழுதுதான்‌ தனது இல்லாமை பற்றிய கேள்வி எழுகிறது. 


பல்வேறு சமய மரபுகள்‌ வெவ்வேறு விதமாகப்‌ பதில்‌ கொடுத்தனர்‌. அபிரஹாம்‌ 
சார்ந்த மரபுகள்‌ தனிப்பட்ட மனிதனுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கின்றன. 
மாறாக பெரும்பாலான கிழக்கத்தியச்‌ சமயங்கள்‌ முழுமையில்‌ அதிகமாகக்‌ 
கவனம்‌ செலுத்துகின்றனர்‌ 
பிளேட்டோவிற்கு முன்பாகவே 
கதோ உபநிடதம்‌ தனிப்பட்டவரின்‌ 
சாகா நிலை பற்றிய கேள்வியை 


எழுப்புகிறது. இநீது மரபு 
தனிப்பட்ட ஆன்மாவை 
மறுகீகவில்லை. பிரமனோடு 


ஆன்மா இணைந்த நிலையைக்‌ 
கண்டு கொள்ள அறிவுரை 
வழங்குகிறது. ஆனால்‌ பெளத்தம்‌ 
ஆன்மா இல்லை என்று சொல்லுகிறது. அதற்கும்‌ மேலாக ரகர செல்கிறது. 
ஆன்மீகததைப்‌ பற்றித்‌ தவறாக நேரம்‌ கழிப்பதுதான்‌ உண்மையான சாகா 
நிலைக்கு (நிர்வாணம்‌) இடையூறு என்கிறது. 


மீண்டும்‌ நீர்தீ துளிக்குத்‌ திரும்புவோம்‌. கடலில்‌ விழுந்த நீர்ததுளிக்கு என்ன 
நடக்கிறது? இறக்கும்‌ பொழுது மனிதனுக்கு என்ன நிகழ்கிறது? தனக்கான 
எதையும்‌ தன்னோடு வைதீதிருக்கிறானா? அல்லது முழுவதும்‌ உள்ளதோடு 
ஒன்றாகி விட்டானா? (இதற்குப்‌ பல பெயர்கள்‌ உண்டு: கடவுள்‌ - சூன்யம்‌) 

மனிதன்‌ நீரின்‌ துளியா அல்லது துளியின்‌ நீரா? மனிதன்‌ நீர்த்‌ துளிதான்‌ என்று 
கருதினால்‌, (அதாவது, மற்றவற்றிலிருந்து பிரித்துக்‌ காட்டும்‌ 
மேலெழுநீதவாரியான அடர்த்தி நிலை, தனிப்பட்ட ஒருவன்‌ என்றால்‌), மனிதன்‌ 


இறப்போடு மறைந்து விடுகிறான்‌. இறப்பு ஒரு துன்பக்‌ கதை ஆகிறது. அதற்கு 
எதிராக அவன்‌ போராட வேண்டும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


16 
இந்தப்‌ போராட்டத்தை இரண்டு விதமாக விளக்கலாம்‌: ஒன்று சமயங்கள்‌ காலம்‌ 
காலமாக முன்னெடுக்கும்‌ முயற்சி. இரண்டு: சமயம்‌ சாரா - செக்குலர்‌- 
அணுகுமுறை. சமயப்‌ போராட்டம்‌ இறப்பிற்குப்‌ பின்‌ ஒரு நிச்சயமான வாழ்வை 
முன்வைக்கிறது. நீர்த துளி மறைந்து மீண்டும்‌ ஒரு புது வாழ்வு பிறகீகிறது. அது 
அழியா வாழ்வின்‌ பல வடிவங்களின்‌ ஒரு குறிப்பிட்ட நீர்த்‌ துளியாகவோ 
அல்லது முழுதும்‌ புதிதான காலத்திற்குட்பட்ட ஒரு தனிப்‌ பிறவியாகவோ 
தோன்றுகிறது. 


இதையும்‌ கூட இரண்டு வகையாகப்‌ பிரிக்கலாம்‌... 


ஒன்று: கால - நில வரம்பை ஏற்றுக்கொண்டு நீர்த்‌ துளி மீண்டும்‌ ஒருவகையான 
நிலையான வாழ்வில்‌ உயிர்‌ பெறுகிறது. இங்குச்‌ சாதாரண மனித வாழ்வுக்கும்‌ 
உயர்ந்த நிலையில்‌ உள்ளதாகக்‌ கூறுகிறது. 


இரண்டு: உள்ளதை அண்டத்தின்‌ (பிரபஞ்ச) 
சுழற்சியாகக்‌ கருதுகிறது. இது தொடர்ந்து 
மறு பிறப்பில்‌ நம்பிக்கை கொண்டு 
கர்மாவின்‌ நியதிக்குள்‌ இணைக்கிறது. 
இதுவும்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ அந்தச்‌ 
சுழற்சியில்‌ இருந்து விடுதலை பெற 
முடியும்‌ என்று நம்புகிறது. 


இதில்‌ முதல்‌ வகையான சமயக்‌ 


கோட்பாட்டில்‌, நீர்த்‌ துளியான தனித்துவ 
அடையாளத்தை "மறுகரை அடைந்தும்‌” 
ஒருவர்‌ காப்பாற்ற முடியும்‌ என்கிறது. இரண்டாவது வகையான கோட்பாட்டில்‌ 
இந்த உலகில்‌ வாழும்‌ பொழுதுதான்‌ நீர்த்‌ துளியின்‌ அடையாளம்‌ உண்டு. அது 
மாறிக்கொண்டிருக்கும்‌ "சம்சார" உலகின்‌ அம்சம்‌. இறுதியில்‌ மனிதன்‌ நீர்த்‌ 
துளியின்‌ நீராக மட்டும்‌ நிலைதீதிருப்பான்‌ என்கிறது. 


இத்தகைய இரண்டு நிலைப்பாட்டிலும்‌ ஒவ்வொரு சமயத்தின்‌ தெளிவற்ற 
நிலையைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. அது ஒவ்வொருவரின்‌ நம்பிக்கையைப்‌ 
பொறுத்திருகீகிறது. இறப்பிற்குப்‌ பின்‌ வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை ஆறுதல்‌ 
தருகிறது. அதனால்‌ இந்தக்‌ "கண்ணீர்‌ கணவாயில்‌” போராட உற்சாகம்‌ 
கொடுக்கிறது. அதனால்‌ இநீத உலகத்தை மாற்றி அமைக்கப்‌ 
பொறுப்பேற்கின்றனர்‌ அதன்‌ வழியாகச்‌ சிறந்த ஒரு வருங்காலத்தை 
உருவாக்கலாம்‌ என்ற எண்ணம்‌ மக்களைத்‌ தூண்டுகிறது. 


மாறாக, இதில்‌ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மற்றொரு உலகம்‌ என்பது ஓர்‌ 
அழிவுக்கான கோட்பாடு. அது எல்லா மனித முயற்சிகளையும்‌ செயலிழக்கச்‌ 
செய்கிறது. அல்லது, மறுவாழ்வு இந்த வாழ்விலிருந்து பிரிந்து இருந்தால்‌, 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


17 
மறுவாழ்வு இந்த உலகின்‌ செயல்களிலிருந்து தனிப்பட்டது என்றால்‌, இந்த 
உலகம்‌ அதனுடைய விதிக்குத தள்ளப்பட்டு விடுகிறது. அல்லது இன்னும்‌ 
மோசமாகச்‌ சொல்ல வேண்டுமானால்‌, இந்த உலகம்‌ ஏமாற்றுபவர்களின்‌, 
கொள்ளை அடிப்பவரின்‌ கைக்குத்‌ தாரைவார்த்துக்‌ கொடுப்பது போல்‌ ஆகும்‌. 


அப்படியானால்‌ சமயம்‌ ஓர்‌ "ஓப்பியம்‌” தான்‌. அது தனிப்பட்டவரின்‌ வலியைத்‌ 
தற்காலிகமாகக்‌ குறைக்கலாம்‌. ஆனால்‌, அது இறுதியில்‌ தொடர்ந்து ஓர்‌ அநீதி 
நிலைக்கு இட்டுச்செல்லும்‌. 


இந்தப்‌ பார்வைக்கு மாறாக, செக்குலர்‌ 
என்னும்‌ சமயம்‌ சாரார்‌ கூறும்‌ பதில்‌ "மறு 
வாழ்வு இல்லை” என்பது. மனிதனின்‌ ஒரே 
நம்பிக்கை முடிந்தவரை மனித நிலையை 
முன்னேற வைப்பதில்‌ அடங்கி 
இருக்கிறது. இத்தகைய செக்குலர்‌ 
போராட்டமும்‌ ஒருவகையான சமயத்‌ 
தூண்டுதலால்தான்‌ நிகழ்கிறது. அது 
இல்லாமல்‌ மனிதன்‌ வலிமை யற்றவனாய்‌ 
மாறி விடுவான்‌. சுயநலம்‌, 
சோம்பேறித்தனம்‌ போன்ற ஓப்பியததின்‌ 
போதையில்‌ மயங்கி விடுவான்‌. இந்தப்‌ 
பார்வையில்‌ இறப்பிற்கு எதிரான செக்குலர்‌ 
போராட்டமும்‌ மரபு வழிவநீத 
சமயங்களைப்‌ போல உண்மையான ஒரு 


சமயப்‌ பார்வைதான்‌. 


இதற்கு என்ன பெயர்‌ வைத்தாலும்‌ - சமயம்‌ அல்லது செக்குலர்‌ - நமது கவனம்‌ 
எல்லாம்‌ நீர்த்‌ துளியைப்‌ பாதுகாப்பதுதான்‌. அநத நீர்த்‌ துளி ஒரு இனத்தையோ, 
"தேர்நதெடுக்கப்பட்ட மரபையோ” குறிக்கலாம்‌. ஆனால்‌ ஒரு தனிப்பட்ட 
மனிதனை அல்ல. நமது அடிப்படை கண்ணோட்டம்‌ இதுதான்‌: மனிதனின்‌ 
முழுமையான இறுதி முடிவு மறு உலகத்தில்‌ மனித “நீர்த்‌ துளியாக” 
விண்ணகத்தில்‌ சாகா நிலையில்‌ இருக்கலாம்‌ அல்லது இந்த உலகத்தில்‌ ஒரு 
"சொர்க்கமாக" மாற்றப்பட்டு இங்கே இருக்கலாம்‌. அதற்காகப்‌ பாடுபடும்‌ பல 


தலைமுறைகள்‌ தியாகம்‌ செய்து தங்களை அர்ப்பணிக்க வேண்டும்‌. 


மனிதன்‌ நீர்த துளியின்‌ தண்ணீர்‌ என்று கருதினால்‌, மனிதன்‌ தனது இறப்பிற்குப்‌ 
பிறகு தனக்குச்‌ சொந்தமான தனித்துவத்தைப்‌ பாதுகாக்கலாம்‌. இந்தக்‌ 
கோணத்தில்‌ பார்த்தால்‌, நீர்த்‌ துளியாய்‌ இருப்பதை விட மனிதன்‌ அதிக 
தனித்துவம்‌ பெற்றவன்‌. ஏனெனில்‌ நீர்த்துளியாய்‌ இருப்பது 
மேலெழுந்தவாரியான ஒரு வேறுபாடுதான்‌. ஏனெனில்‌ தண்ணீரின்‌ ஒவ்வொரு 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


18 
பகுதியும்‌ ஒரு தனித்துவம்‌ கொண்டது. இந்த வேறுபாடு உள்ளளவில்‌ 
அடங்கியது. அதாவது, நீர்த துளியை வேறுபடுத்திக்‌ காட்டுவது நீர்தான்‌. 
அதனுடைய வெளித்‌ தோற்றமோ, அது சிறியது பெரியது என்பதில்‌ அல்ல. 
மனிதன்‌ நீர்‌ என்று சொல்வதில்‌ எல்லாத்‌ தண்ணீரையும்‌ தன்னில்‌ அடக்கி 
உள்ளான்‌ என்று பொருள்‌ அல்ல. அது நீராய்‌ இருப்பதால்‌ அது உண்மையானது. 


இங்கு நமது முயற்சி எல்லாம்‌ மனிதன்‌ இறக்கும்‌ பொழுது அவனுக்கு என்ன 
நிகழ்கிறது என்பதைத்‌ தெரிந்து கொள்வதுதான்‌. நீர்த்துளி கடலோடு சேரும்‌ 
பொழுது அதற்கு என்ன நிகழ்கிறது? உண்மையில்‌ பல பொருட்கள்‌ மாறுகின்றன 
அல்லது அழிநீதே போகின்றன. இங்கு எழும்‌ கேள்வி என்னவென்றால்‌ 
ஒவ்வொரு நீர்தீ துளியின்‌ ஏதோ ஒரு நிலையான அம்சம்‌ இறப்பிற்குப்‌ பின்னும்‌ 
நிலைத்திருகீகிறதா இல்லையா? என்பது. என்னவெல்லாம்‌ நிலைதீதிருக்கிறதோ 
அது உள்ளதின்‌ முத்திரையை வைததிருக்கும்‌. ஏனெனில்‌ விடாது தொடரும்‌ 
என்றால்‌ அது அழியாத ஒன்றாக இருக்க வேண்டும்‌. 


உள்ளது எல்லாம்‌ அண்டத்தின்‌ விரிவாக்கம்‌ போல வெளிநோக்கி அசைந்து 
கொண்டே இருக்கும்‌. உள்ளதென்பது காலத்தை உள்ளடக்கியது. உள்ளதின்‌ 
சடத்துவம்‌ (செறிவுமிக்க சோம்பல்‌) வழியாக மட்டுமே உயிருள்ள எதுவும்‌ 
நிலைத்து நிற்கும்‌. மாறாக, விடாது தொடர்வது என்பது உயிருள்ளவற்றின்‌ 
மையத்திற்குத்‌ திரும்பும்‌ நிலையில்‌, அண்டத்தின்‌ ஆழ்நீத தனது நிலையில்‌ 
ஒருங்கிணைவது, அது இறப்பின்‌ தடுப்புக்களைத்‌ தாண்டியது. 


இங்கு என்ன மாறுகிறது? என்ன விடாது தொடர்கிறது? இங்கே நமது கவனம்‌ 
எல்லாம்‌ இறப்பின்‌ நுழைவாயிலில்‌ வெளிப்படும்‌ உள்ளதின்‌ இயல்பான குணம்‌ 
பற்றியது. இறப்பையும்‌ கூட இங்கு விரிவான பொருளில்‌ புரிந்து கொள்கிறோம்‌. 
அதாவது, அழிந்து போகும்‌ ஒவ்வொன்றின்‌ தடுப்பு நிலை என்ற பொருளில்‌, 
எடுத்துகீகாட்டாக, நீர்த்‌ துளியின்‌ மறைவை, என்னவெல்லாம்‌ தண்ணீராக 
இருப்பதை, செயல்படுவதைத்‌ தடுக்கிறதோ இதை இறப்புக்‌ குறிக்கும்‌. 
எதுவெல்லாம்‌ இந்த நுழைவாயிலைத்‌ தாண்டுறெதோ அதுதான்‌ உண்மையில்‌ 
உள்ளது, அல்லது சாகா நிலை பெற்றது எனலாம்‌. 


அப்படிப்பட்ட ஒன்றை எப்படி விளக்குவது? சாகா நிலை என்றால்‌ என்ன? இங்கு 
எல்லாப்‌ பண்பாடுகளுக்கும்‌ பொருந்தும்‌ எதையும்‌ எடுத்துரைக்க ஒற்றை 
மொழியைப்‌ பயன்படுத்த முடியாது. எடுத்துக்காட்டாக, பெளத்த மரபு விடாது 
தொடர்கின்ற ஒன்றை ஏற்றுக்‌ கொள்வதில்லை. இருப்பினும்‌ இங்கேயும்‌ கூட 
நமது நீர்த்‌ துளி உருவகம்‌ அந நிலையை விளக்கப்‌ பயன்படும்‌. அதாவது, 
தொடர்ந்து பெய்யும்‌ மழையின்‌ பகுதியாக நீர்த்‌ துளிகள்‌ இருக்கும்‌. அதில்‌ 
விழக்கூடிய தண்ணீர்‌ தொடர்ந்து நீர்த துளியாக உருவாகும்‌ தண்ணீரோடு சம 
நிலையில்‌ இருக்கும்‌. அவை மழையாகப்‌ பெய்யும்‌ பொழுது, அவை துளிகளாக 
மறைந்து விடுகின்றன. எதுவும்‌ நிலையாக இல்லை. தொடர்ந்த மாற்றங்கள்தான்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


19 
முடிவில்லா நொடிப்பொழுதாக உள்ளன. உள்ளதின்‌ அடிப்படையான 
ஒன்றையொன்று சார்ந்திருக்கும்‌ நிலைதான்‌ (பிரதீத்யசமுத்பாத) தொடர்கிறது. 


ஆனால்‌, ஆன்மாவை மையம்‌ கொண்ட பார்வை மற்றொரு அணுகுமுறையை 
முன்‌ வைகீகிறது. இது எல்லையற்ற நிலையான ஒன்றை (சில மரபுகள்‌ கடவுள்‌ 
அல்லது பிரமன்‌ என அழைக்கின்றனற்‌ தனிப்பட்ட மாறிக்கொண்டிருக்கும்‌ மன 
நிலையை (அகங்காரம்‌), தனிப்பட்ட உயிருள்ள ஒருவரிலிருந்து வேறுபடுத்திக்‌ 
காண்பிக்கிறது. அதாவது, "நான்‌" என்பது சாகா நிலை பெற்றது, 'ஏகோ' 
(தன்முனைப்புள்ளது) இறப்புக்குரியது. இந்தத்‌ தன்முனைப்புக்கு உள்ளதைத்‌ 
தூய்மையாக்கிச்‌ சாகா நிலை அடையலாம்‌. நீர்த்‌ துளி உருவகதீதின்படி நாம்‌ நீர்‌, 
துளி அல்ல என்ற தெளிவு பெற்றுச்‌ சாகா நிலையை அடையலாம்‌. நமது 
உண்மையான இயல்பு நீரில்‌ அடங்கி உள்ளது. தெளிவாக சாகா நிலை 
ஒருவகையான வெற்றி. "தொடக்கத்தில்‌ கடவுளர்களும்‌ சாவுக்கு 
உட்பட்டிருநீதார்கள்‌. ” என்கிறது இநதிய மரபு. அவர்கள்‌ ஆழ்ந்த தியானத்தாலும்‌ 
பலிசெலுத்தியும்‌ சாகா நிலை பெறறார்களாம்‌. “இறப்பில்‌ சாகா நிலை அடங்கி 
உள்ளது ” "வாழ்வு சாகாது” என்பதெல்லாம்‌ உபநிடதங்கள்‌ கூறுபவை. 


கிறித்தவ மரபில்‌ நீர்த துளி உருவகம்‌: 


நாம்‌ பொதுவாக மனிதன்‌ நீர்த்‌ துளியின்‌ நீர்‌ என்ற பார்வையில்‌ இநதிய ஆன்மீக 
மரபுகளோடு இணைத்தே பேசுகிறோம்‌. கிறித்தவ மரபுகளில்‌ எப்படிப்‌ புரிந்து 
கொள்கிறார்கள்‌ என்று பார்ப்பதும்‌ நல்லது. ஓர்‌ எடுத்துக்காட்டாக, புனித 
பிரான்சீஸ்‌ டி சேல்ஸ்‌ (1567-1622) எழுதிய நூல்‌ கூறுவதைக்‌ கவனிப்போம்‌. 
பிரான்சீஸ்‌ தண்ணீரை ஒரு சின்னமாகப்‌ பார்க்கிறார்‌. அதாவது, படைப்புக்கள்‌- 
படைத்தவர்‌ உண்மை நிலையை விளக்க இதைப்‌ பயன்படுத்துகிறார்‌. “கடலில்‌ 
எறியப்பட்ட ஒரு நீர்த்துளி நீரில்‌ மூழ்கும்‌ பொழுது உயிரோடு இருந்து பேச 
முடிந்தால்‌, அதனுடைய நிலையைப்‌ பற்றி என்ன சொல்லும்‌: 'ஓ மனிதர்களே! 
நான்‌ உண்மையிலேயே வாழ்கின்றேன்‌. நானாக வாழவில்லை, கடல்‌ என்னுள்‌ 
வாழ்கின்றது. என்‌ வாழ்வு இந்தப்‌ படுபாதாளத்தில்‌ மறைநீதுள்ளது' என்று பெரு 
மகிழ்ச்சியோடு உரக்கக்‌ கூவாதா? என்கிறார்‌. 


தொடர்நது அவர்‌ கூறுவது; திரவ வடிவமுடைய பொருட்கள்‌ எளிதில்‌ 
கொடுக்கும்‌ உருவத்தையும்‌, வரையறையையும்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌. அதனால்‌ 


நாம்‌ திரவ நிலையிலுள்ள இதயத்தைப்‌ பெற வேண்டும்‌. "உங்கள்‌ கல்‌ போன்ற 
இதயத்தை எடுத்து விடுவேன்‌” என்றும்‌ இறை வாக்கு கூறுகிறது. அதனால்‌, 
ஆன்மா அந்தத்‌ தெய்வீகப்‌ பாய்ச்சலில்‌ தன்னையே விட்டு விடுகிறது. அதன்‌ 
வழியாக அவரில்‌ முழுமையாக மூழ்கி இறைவனில்‌ மூடப்படுவேன்‌. " 


இந்த நூலின்‌ இறுதி அதிகாரத்தில்‌ நீர்த்‌ துளியின்‌ உருவகத்தை மீண்டும்‌ முன்‌ 
வைகீகிறார்‌. நீர்தீ துளி நீராக இருக்கிறது. அதன்‌ வாழ்வு கடலின்‌ வாழ்வுதான்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


20 
இங்குப்‌ புனித பவுல்‌ அடியாரின்‌ சொல்லாடலைம்‌ பயன்படுதீ்துகிறார்‌. 


"வாழ்வது நானல்ல, கிறிஸ்து என்னில்‌ வாழ்கிறார்‌” என்பது. 


"கடவுளில்‌ நீந்தும்‌ ஆன்மா இறப்பதில்லை. வாழ்விற்குள்‌ மூழ்கிய ஆன்மா 
எப்படிச்‌ சாக முடியும்‌? ஆனால்‌ தானாக வாழாமல்‌ வாழ்கிறது. சூரியனுக்கு முன்‌ 
விண்‌ மீன்கள்‌ ஒளிர்வதில்லை. இருந்தாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ ஒளியை 
இழக்கவில்லை. அதுபோல, ஆன்மாவும்‌ கடவுளோடு கரைந்து தனது வாழ்வை 
இழக்காமல்‌ இருக்கிறது. உண்மையிலேயே கடவுள்‌ அதில்‌ வாழ்கறொர்‌." 


© Peter Gertner Crucifixion Walters 


நமது சிந்தனை கடவுளில்‌ மூழ்கிவிடும்‌ மனிதனைப்பற்றி அல்ல. இது 
திழக்கததிய-மேற்கத்திய ஆன்மீக ஆழ்ந்த அனுபவத்தின்‌ உச்ச நிலை பற்றிய 
சர்ச்சை. அந்த வரலாற்றில்‌ இங்கு நுழைய வேண்டாம்‌. நீர்த்‌ துளியின்‌ உருவகம்‌ 
மட்டும்‌ பன்முகப்‌ பார்வையில்‌ இங்குச்‌ சிந்தனைக்கு எடுத்துக 
கொள்ளப்படுகிறது. 

முடிவாகச்‌ சில சிந்தனைக்‌ குறிப்புகள்‌: 


ஒன்று: பன்முகப்‌ பண்பாட்டுப்‌ பார்வையில்‌ ஒரு புதிய விளக்கும்‌ முறை 


தேவைப்படுகிறது. மற்ற சிந்தனைக்‌ கோட்பாட்டை அணுகும்‌ பொழுது நமது 
கருத்தாக்கச்‌ சொல்லாடல்களைப்‌ பயன்படுத்த முடியாது. அதற்காக சம பொருள்‌ 
தரும்‌ சொல்லாடல்களைத்‌ தேடவும்‌ முடியாது. ஆனால்‌ சம பணி செய்யும்‌ 
சின்னங்களை அடையாளம்‌ காண வேண்டும்‌. உருவகம்‌ இங்கே முக்கிய இடம்‌ 
பெறுகிறது. எடுத்துக்காட்டாக, தண்ணீர்‌ ஒரே பண்பாட்டிலும்கூட பல்வேறு 
பொருளில்‌ பயன்படுத்தப்‌ படுகிறது. மற்றொரு எடுத்துக்காட்டு: "திரு அவை” 
(இலத்தீனில்‌ “எகலேசியா”) என்பது கிறித்தவ மரபின்‌ முக்கியமான ஒரு 
கருதீதுக்கோட்பாடு. இந்தக்‌ கருத்துக்‌ கோட்பாடு மற்ற மரபிலும்‌ உண்டு. பெளத்த 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


21 
மரபில்‌ "சங்கா" என்பதும்‌, இஸ்லாமிய மரபில்‌ "உம்மா" என்பதும்‌, சம 
பொருளில்‌ அல்ல, அந்த அந்த மரபில்‌ “சம பணி” புரியும்‌ சொல்லாடல்கள்‌. 
இவை மூன்றும்‌ சமம்‌ என்று சொல்ல முடியாது. அவைகளுக்குள்‌ 
வேறுபாடுகளும்‌ உண்டு. இந்தப்‌ புரிதல்‌ மரபுகளுக்கிடையே பாலம்‌ கட்டத்‌ 
துணை புரியும்‌. 


இரண்டு: இறப்பு என்பது ஒரு தனிப்பட்ட ஒருவரின்‌ மறைவைக்‌ குறிக்கிறது. 
மேலும்‌, இறப்பின்‌ விழிப்புணர்வு தனிப்பட்ட ஒருவரின்‌ மனத்‌ தெளிவோடு 
இணைக்கப்படுகிறது. ஒரு முழு வர்க்கமே இறப்பை அனுபவிப்பதில்லை 
(மிருகங்களில்‌ சில சமயம்‌ முழு இனமே அழிந்து போவதும்‌ உண்டு). நவீன கால 
ஆராய்ச்சிகளில்‌ மனிதன்‌ ஒரு நீர்த்‌ துளியாக மட்டுமே கருதப்படுகிறான்‌, 
தண்ணீராக இல்லை. தனிப்பட்ட மனிதராக, வாழ்வைத்‌ தாங்கிச்‌ செல்பவராக 
அல்ல, மனிதன்‌ வாழ்வின்‌ சொந்தக்காரராக, இயக்கி அல்லது செயலி, அல்லது 
ஒரு காப்பாளராக அல்ல. 


மூன்று: இப்பொழுது நாம்‌ ஒரு பன்முகப்‌ பண்பாட்டு உலகில்‌ வாழ்கிறோம்‌. 


அதனால்‌ எந்த ஒரு கேள்வியையும்‌ ஒற்றைப்‌ பார்வையிலேயோ அல்லது 
ஒற்றைப்‌ பண்பாடு கொடுக்கும்‌ பதிலின்‌ அடிப்படையிலேயோ முடிவு செய்யக்‌ 
கூடாது. உலக மக்கள்‌ அனைவரும்‌ ஒரே மாதிரி இறப்பைப்‌ புரிந்து 
கொள்வதில்லை என்பது தெளிவாறெது. ஆனாலும்‌ ஒவ்வொரு நாளும்‌ ஆயிரக்‌ 
கணக்கான மக்கள்‌ இறக்கின்றனர்‌. மனுதக்‌ குலமே சேர்ந்து அழிந்து போகும்‌ 
என்ற சாத்தியமும்‌ உண்டு என மக்கள்‌ உணர்கின்றனர்‌. 


இநத நிலையில்‌ இந்தப்‌ பூமியில்‌ உள்ளவர்‌ வரலாற்றில்‌ இறந்து விட்டாலும்‌ 
வாழ்வே அழிந்து விட்டது என்று பொருள்படுமா? வரலாற்றுப்‌ புனைவில்‌ 
வாழ்பவர்க்கு அப்படித்தான்‌ தெரியும்‌. ஆனால்‌ வேறொரு பிரபஞ்சப்‌ புனைவில்‌ 
வாழ்பவர்க்கு அப்படித்‌ தெரியாது. தமது சொந்தப்‌ புனைவுக்‌ கதையைத்‌ 
தாண்டிப்‌ பார்க்க இயலாதவர்கள்‌ அந்த வேறுபாட்டைப்‌ புரிந்து கொள்ள 
மாட்டார்கள்‌. 

மனித வாழ்வு மானுடவியல்‌ சார்ந்ததாக மட்டும்‌ இருந்தால்‌ ஒரு அணுகுண்டு 
தாக்கத்தால்‌ வாழ்வின்‌ முடிவு வரும்‌ என்று பொருள்படும்‌. மாறாக, மனித வாழ்வு 
பிரபஞ்சத்தின்‌ ஒரு பகுதி என்றால்‌, ஒரு பெரிய அணுகுண்டு பேரழிவு விண்‌ 
மீன்களின்‌ தொடர்‌ வெடிப்பில்‌ ஒன்று என்றுதான்‌ பொருள்படும்‌. நமது வாழ்வு 
இன்னொரு வடிவத்தில்‌ இன்னொரு இடத்தில்‌ தொடரும்‌. இந்தப்‌ பின்னணியில்‌, 
பிரபஞ்ச நம்பிக்கையின்‌ ஒரு துளியை மக்கள்‌ மததியில்‌ புகுத்த முடியும்‌. 


அதன்வழி கொஞ்சம்‌ வரலாற்றுப்‌ பொறுப்புணர்ச்சியை வளர்க்கவும்‌ 
உற்சாகப்படுததவும்‌ முடியும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


22 
நான்கு: இந்த நீர்த்‌ துளி உருவகம்‌ நம்‌ மத்தியில்‌ குறைந்த அளவிலான விழுமியம்‌ 
பெற்றிருக்கிறது. இருப்பினும்‌ சாகா நிலை என்பது ஆறுதல்‌ கொடுக்கும்‌ என்பது 
மட்டுமல்ல. சில வீரக்‌ குணங்களையும்‌ வளர்க்கத்‌ தூண்டும்‌. மேலும்‌, சமயம்‌ சாரா 
செக்குலரின்‌ மாற்றுக்‌ கண்ணோட்டம்‌ ஒரு மகத்தான பார்வைதான்‌. அதுவும்‌ 
அர்ப்பணிப்பைத தூண்டும்‌. இங்கும்‌ சுய நலத்தைத்‌ தாண்டி தனிப்பட்டவரின்‌ 
சாகா நிலையைக்கூட எதிர்பார்க்காது மனிதனின்‌ முழு நிறைவை அடைய 
முடியும்‌. 


ஐந்து: இயற்கையோடு இணக்கமாய்‌ வாழ்தல்‌ நமது குறிக்கோளாய்‌ இருந்தால்‌, 
மனித வாழ்வும்‌ நீர்த்‌ துளி உருவகமும்‌ ஒன்றிணைய கற்றுக்‌ கொடுக்கிறது. 
மனிதனின்‌ இறுதி முடிவை இயற்கைச்‌ சுழற்சியின்‌ ஒரு பகுதிக்கு ஒப்பிடுகிறது. 
அதாவது, மனித வாழ்வின்‌ இறுதி முடிவு இயற்கை வாழ்வின்‌ முடிவோடு 
இணைக்கிறது. நாம்‌ நமது "கடலை" அடையும்‌ பொழுது, நாம்‌ இந்தக்‌ கடலின்‌ 
வாழ்வு அல்லது இயல்பு என்று யார்‌ சொல்ல முடியும்‌? 


சுருக்கமாக: அண்டம்‌ அனைத்திலும்‌ உள்ள நீரின்‌ இறுதி முடிவில்‌ நாம்‌ பங்கு 
பெறுகிறோம்‌. இத்தகையப்‌ புரிதலில்‌ மனிதன்‌, உலகம்‌, தெய்வீகம்‌ மூன்றும்‌ 
பொதுவான ஒரு முடிவில்‌ பங்கெடுக்கின்றன. அவை மூன்றும்‌ ஒரு அடிப்படை 
"சமயத்தால்‌”, அண்டத்தைக்‌ கட்டமைக்கும்‌ அறத்தால்‌ (“தர்மா”வால்‌) 
இணைக்கப்படுகின்றன என்று சொல்லலாம்‌. 


(துணை நின்ற நூல்‌. ரெய்மோன்‌ பணிக்கர்‌: 1981-இல்‌ இத்தாலிய மொழியில்‌ 
எழுதிய "நீரும்‌ இறப்பும்‌” என்ற கட்டுரை. பின்னர்‌ பல வடிவங்களில்‌ இது 
வெளியானது. அதன்‌ தாக்கம்தான்‌ இந்தக்‌ கட்டுரையின்‌ வடிவம்‌.) 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


23 
மாலை தந்து மாலை ஆண்டாள்‌ (திருமாலை 


முனைவர்‌ க லஷ்மி 

நூலகர்‌ மற்றும்‌ துறைத்‌ தலைவர்‌ 

நூலகவியல்‌ முதுகலை மற்றும்‌ ஆராய்ச்சித்துறை 
ஸ்ரீமதீ ஆண்டவன்‌ கலை மற்றும்‌ அறிவியல்‌ 
கல்லூரி(தன்னாட்‌ ச) 

திருச்சிராப்பள்ளி - 620 005 


அன்னவயற்புதுவை ஆண்டாள்‌ அரங்கற்குப்பன்னு 
திருப்பாவைப்‌ 

பல்பதியம்‌ - இன்னிவையில்‌ பாடிக்கொடுத்தாள்‌ நற்பாமாலை பூமாலை 
சூடிக்கொடுதாளைச்‌ சொல்லு 


சூடிக்கொடுத்த சுடர்‌ கொடியே தொல்பாவை பாடி 
அருளவல்லபல்வளையாய்‌ நாடி நீ வேங்கடவற்கு 
கென்னவிதியென்றவிம்‌ மாற்றம்‌ நாம்‌ கடவாவண்ணமே நல்கு 


பாரத நாட்டின்‌ பல்வேறு சமயங்களுள்‌ மிகவும்‌ தொன்மையானது வைணவம்‌. 
திருமாலாகிய விஷ்ணுவைப்‌ பரம்பொருளாக ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌ 
வைணவர்கள்‌. பக்தி நெறிக்காவலர்களான ஆழ்வார்கள்‌ திருமாலையே 
முழுமுதற்கடவுளாக ஏற்றுக்கொண்டு நாலாயிர திவ்யபிரபந்த பாடல்களை 
தமிழில்‌ அருளியுள்ளார்கள்‌. 


இவர்களுடைய பாடல்கள்‌ பக்தி நெறியைப்‌ பரப்பியதோடு அல்லாமல்‌ 
வைணவ இலக்கியங்களாகவும்‌ திகழ்கின்றன. ஆழ்வார்கள்‌ பன்னிருவர்‌ அதில 
ஆண்டாளும்‌ ஒருவர்‌. முத்தமிழ்‌ வளர்க்க முச்சங்கம்‌ நிறுவிய பாண்டி நாட்டிலே 
ஸ்ரீ வில்லிபுதீதூர்‌ என்று சிறப்புடன்‌ விளங்கும்‌ ஊரே நம்‌ ஆண்டாளின்‌ 
பிறப்பிடம்‌. 


தமிழகத்தின்‌ தெற்கே பாண்டி நாட்டில்‌ ஸ்ரீ வில்லிபுத்தூரில்‌ அவதாரம்‌ 
செய்தருளிய ஆண்டாள்‌ மிகப்பெரிய பெண்பாற்‌ புலவராவார்‌ 


ஆண்டாள்‌ அவதரித்த நாள்‌ 
நள வருடம்‌, ஆடி மாதம்‌ சுக்கில சதுர்த்தசி, செவ்வாய்கிழமை, பூர நட்சத்திரம்‌ 
அன்று அவதரித்தார்‌ 


வேலர்‌ குலத்‌ தோன்றலாகிய விஷ்ணுசித்தரே பெரியாழ்வார்‌ 
என்றழைக்கப்படுவர்‌. இவர்‌ திருநநதவனம்‌ அமைத்து 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


24 
பூச்செடிகளைப்பராமரித்து அவற்றினுன்று நறுமணம்‌ கமழும்‌ 
மலர்களைப்பரித்து மாலைகளாக தொடுத்து ஸ்ரீ வில்லிபுத்தாருறைவானான 
வடபெருங்கோயிலுடையானுக்குச்‌ சமர்ப்பித்து வாழிபாடி வாழ்ந்து 
வந்தவர்‌. (பல்லாண்டு பாடியவர்‌) 


ஒரு நாள்‌ மலர்‌ கொய்யும்‌ போது திருத்துழாய்‌ பாதீதியின்‌ நடுவே ஒரு பெண்‌ 
மகவைக்கண்டு அகம்‌ மிக மகிழ்ந்து அச்சிசுவை வாரியெடுத்தணைத்துத்‌ தம்‌ 
மனையாளிடம்‌ கொடுத்து அன்போடு வளர்த்து வரலானார்‌. 


மிதிலா நகரத்தின்‌ அரசனான சனகன்‌ வேள்வி செய்ய எண்ணி நிலத்தை 
உழுதபோது ஏர்படைச்சாலில்‌ சீதை கிடைத்ததைப்போலே 
இப்பெரியாழ்வாருக்கும்‌ மகப்பேறில்லாக்‌ குறை நீங்க ஆண்டாளாகிய 
இப்பெண்‌ மகவு திருத்துழாய்ப்‌ பாதீதியிலே கிடைத்தாள்‌. 


திருத்துழாய்‌ போலவே இப்பெண்‌ மிகவும்‌ எம்பெருமானிடம்‌ பேரண்பு பூண்டு 
நல்ஞானப்‌ பூக்கொடியாய்‌ வளர்ந்தாள்‌. அவளுக்குக்‌ கோதை என்று பெயரிட்டார்‌ 


விஷ்ணுசித்தர்‌. 


கோதிலாக கோதையும்‌ குழவிப்பருவ மழலைப்‌ பேசியும்‌, சப்பாணி 
கொட்டியும்‌, மலர்‌ போன்ற கன்னங்களில்‌ முத்தமிட்டு மகிழ்வூட்டியும்‌, கழங்கு, 
அம்மானை என்ற ஆட்டங்களில்‌ ஈடுபட்டும்‌ தன்‌ பெற்றோரை மகிழ்வித்தாள்‌. 
திருத்துழாய்ச்‌ செடி நறுமணத்துடன்‌ வளர்வது போலவே கோதையும்‌ 
மெய்ஞ்ஞானத்துடன்‌ வளர்ந்து வந்தாள்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


25 
தந்தையாகிய பெரியாழ்வார்‌ பரமனுக்குப்‌ பூமாலைக்கட்டும்‌ பொழுதெல்லாம்‌ 
கோதையை அழைத்து கண்ணன்‌ லீலைகளையெல்லாம்‌ (மண்‌ உண்டது) 
நெஞ்சிற்பதியும்‌ வண்ணம்‌ அழகாகக்‌ கூறிவந்தார்‌. ஆதனால்‌ ஆண்டாளும்‌ 
கண்ணபிரானிடம்‌ அளவு கடந்த அன்பு மேலோங்க அதுவே பக்தி மிகுந்த 
காதலாகப்‌ பரிணமித்தது. 


பெரியாழ்வார்‌ கோதைக்குத்‌ தந்தையாக மாத்திரமிருக்காது ஆசானாகவும்‌ 
விளங்கினார்‌. அவர்‌ கண்ணன்‌ கதைகள்‌ மட்டுமன்றி உயர்ந்த தத்துவ ஞானக்‌ 


கொர்ள்கைகளையும்‌ போதிப்பார்‌. பெரியாழ்வார்‌ மற்றும்‌ திருமாலடியர்‌ பலரும்‌ 
கூடி உரையாடுவதையும்‌ பக்திபரவசத்தால்‌ அவர்கள்‌ பஜனை செய்வதையும்‌ 
மனமுருகிப்பாடும்‌ பாசுரங்களையும்‌ குழநீதைப்பருவம்‌ முதலே 
பார்ததவளாததால்‌ கோதையின்‌ விளையாட்டும்‌ விருப்பமும்‌ இலட்சியமும்‌ 
எல்லாம்‌ பக்திபரவசமூட்டுவளாகவே முதிர்ந்து வளர்ந்தன. அவளும்‌ 
திருமாலடியார்களுடன்‌ இணைந்து பாடி ஆடி அகமகிழ்வதைக்கண்ட 
பெரியாழ்வார்‌ பெருமகிழ்சியடைந்தார்‌ 


தம்மையும்‌ விஞ்சிநிற்கும்‌ ஆண்டாளில்‌ ஞான, பகதி, பரவசங்களைக்‌ 
கொண்டாடினார்‌. அனைவரும்‌ போற்றும்‌ வகையில்‌ ஆண்டாளின்‌ அழகும்‌, 
உருவும்‌, பேச்சும்‌, செய்கையும்‌ பெருமிதத்துடன்‌ விளங்கின. 


“கோல்‌ தேடி ஓடும்‌ கொழுந்தே போன்றதே மால்‌ தேடி ஒடும்‌ மனம்‌” 


மாயனாகிய கண்ணன்‌ மேல்‌ காதல்‌ பெருகி வளர்ந்தது. இந்த மனநிலையில்‌ அந்த 
மாயக்கண்ணன்‌ மாமாயனுக்கு தான்‌ ஒத்தவள்தானா என்ற கேள்வியும்‌ அவள்‌ 
உள்ளத்தில்‌ எழுந்தது. ஒரு நாள்‌ நிலைக்‌ கண்ணாடியில்‌ தன்‌ உருவத்தைக்கண்டு 
கொண்டிருந்தாள்‌ அப்பொழுது அவளுக்கு ஓர்‌ ஆசை பிறந்தது, 
கண்ணனைப்போல்‌ அலங்காரம்‌ செய்து கொள்ளவேண்டும்‌ என்று 
ஆசைப்பட்டாள்‌. நீல நிறப்பட்டாடை உடுத்தி, காறை முதலான ஆபரணங்கள்‌ 
கழுத்தில்‌ அணிந்து கைகள்‌ நிறைய வளையல்கள்‌ அணிந்து, கொவ்வைச்‌ 


செவ்வாய்‌ திருத்தி தன்‌ காதலன்‌ கண்ணன்‌ பெயரை பலவாறு சொல்லி 
மகிழ்ந்தாள்‌. 

கோதையாரின்‌ இத்தகைய செய்கைகளும்‌ மனநிலையும்‌ ஆழ்வாரின்‌ உள்ளத்தின்‌ 
பெருங்கவலையைத்‌ தோற்றுவித்ததில்‌ வியப்பில்லை. பெரியாழ்வாரின்‌ 
கவலையெல்லாம்‌ இம்மங்கைக்கு ஏத்த மணாளன்‌ கிடைக்க வேண்டுமே 
என்பதுதான்‌. 

பாவை நோன்பு: 

பெளர்ணமி, கிருத்திகை, திருவோணம்‌ கூடிய நாட்களில்‌ ஒரு வேளை 
உணவுண்டு இருப்பது விரதம்‌. “காப்பது விரதம்‌” “நோன்பென்பது கொன்று 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


26 
இன்னாமை” என்றாள்‌ ஒளவை. குறிப்பிட்ட இடத்தில்‌ தனித்தோ ஒன்று கூடியோ 
நோன்பு நூற்பது வழக்கத்தில்‌ உள்ளது. 


வேதத்‌ தொடர்புடைய யாக யஞ்ங்கள்‌ போன்றவை அல்ல நோன்புகள்‌ ஆனால்‌ 
முன்னோர்கள்‌ ஆசியுடனும்‌ அனுமதியும்‌ பெற்று இலை சம்பிரதாயமாக 
வளர்நீதவை. அதனாலேயே ஸ்ரீ கோதைப்பிராட்டியாகிய ஆண்டாள்‌ “ 
மேலையார்‌ செய்வன என்று திருப்பாவையில்‌ சுட்டிக்‌ காட்டினாள்‌. 


உரிய காலத்தில்‌ திருமணம்‌ நிறைவேறாமல்‌ நிற்கும்‌ பெண்களுக்குத்‌ திருமணம்‌ 
உபாயமாகக்‌ காததியாயினி விரதம்‌ கூறப்பட்டுள்ளது. “ஏ காத்தியாயணீ ! 
மகாமாயே ! மகாயோகினி ! ஈஸ்வரி உன்னை வணங்குகிறோம்‌” எங்களுக்கு 
நந்தகோபரின்‌ மகனாகிய கண்ணனை நாயகனாக அருள்‌ வீராக” என்று 
பொருள்படும்‌ சுலோகம்‌ பாகவதத்தில்‌ காணப்படுகிறது. 


2 3 
SYS 


0 
ம்‌ 


2222 


122 


ல்‌ 


ஆண்டாள்‌ இடைச்சிகளைப்போல தலைமுடியை ஒரு பக்கமாகச்‌ சாய்த்து 
கொண்டை அமைத்துக்‌ கொண்டாள்‌. அவர்கள்‌ வெள்ளையுள்ளத்துடன்‌ பேசும்‌ 
மொழியினைத்‌ தானும்‌ ஏறிட்டுக்‌ கொண்டு பேசினாள்‌. இடைச்சிகளுக்கேயுரிய 
முடைநாற்றமாகிய வெண்ணெய்‌, பால்‌, தயிர்‌ இவற்றை உடம்பிலே 
பூசிக்கொண்டாள்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


27 
ஆண்டாள்‌ 30 நாட்கள்‌ விரதம்‌ இருந்தாள்‌. முதல்‌ நாள்‌ “ மார்கழி திங்கள்‌ மதி 
நிறைந்த நன்னாளால்‌ நோன்பு இருக்கப்போவதையும்‌ இரண்டாம்‌ நாள்‌ நோன்பு 
வரைமுறைகளையும்‌ (சுரடநள ரூசுநபரடயவழைளெ) சொன்னாள்‌. 


“சிற்றஞ்‌ சிறுகாலே”, “வங்கக்‌ கடல்‌ கடைந்த மாதவனை” 


நாச்சியார்‌ திருமொழியில்‌ ( காமனுக்கு பூசை தையொரு திங்கள்‌) அவள்‌ அந்த 
மாயவனக்கு தூது அனுப்பினாள்‌. வண்டை தூது அனுப்பினாள்‌ , அன்னத்தை தூது 
விடுகிறாள்‌, மேகத்தை தூது விடுகிறாள்‌, கடல்‌ நீரை எடுத்து மழை பெய்கிறாய்‌. 
அதைவிட எண்கண்களில்‌ கண்ணீர்‌ நிறையஇருக்கிறது எடுத்துப்போய்‌ 
திருவேங்கட மலைமேல்‌ பொழிவாய்‌ அந்த தண்ணீர்‌ சுடும்‌ வேங்கடவன்‌ என்‌ 
விரதத்தை உணர்ந்து என்னை காண வருவான்‌ என்று சொல்கிறாள்‌. (கற்பூரம்‌ 
நாறுமோ, கமலப்பூநாறுமோ) 
“மானிடருக்கென்று பேச்சுப்படில்‌ 
வாழகில்லேன்‌” கோதை வைகறை 
பொழுதில்‌ ஒரு கனவு காண்கிறாள்‌ (மாலை 
அணிந்து கொடுத்ததாஸ்‌) 

அம்மங்கை நல்லாள்‌ ஒருநாள்‌ தன்‌ தந்தை 
வீட்டில்‌ இல்லாத சமயம்‌ பார்த்து அவர்‌ 
வடபத்திரசாயிக்கு சாற்றுவதற்கான 
மாலையை எடுத்து தான்‌ அணிந்து ;கொண்டு 
அழகுபார்தீதாள்‌. கார்முகில்‌ வண்ணணாகிய 
கண்ணனுக்கு தான்‌ ஏற்றவள்‌ தானா என்று 
தன்னைத்தானேக்‌ கேட்டுக்கொண்டாள்‌. 
நம்பிக்கேற்ற நங்கை நீயே “ என்று உள்ளம்‌ 
சொல்லியது. அகம்‌ மிக மகிழ்ந்தாள்‌. 
தந்தையார்‌ வரும்‌ நேரம்‌ ஆகிவிட்டது என்று 


மாலையை களைநீது பூக்கூடையில்‌ 
முன்புபோல்‌ வைத்துவிட்டாள்‌. இவ்வாறு சூடிக்களைநது வைப்பதை அறியாத 
ஆழ்வார்‌ அம்மாலைகளைப்‌ பெருமானுக்கு சமர்ப்பித்து வந்தார்‌. 

இவ்விதம்‌ சாற்றப்படும்‌ மாலைகள்‌ நறுமணம்‌ மிக்கதாகவும்‌, 
மாலைகளைச்சூடும்‌ எம்பெருமான்‌ திருக்கோலம்‌ முன்னிலும்‌ பேரொளி பெற்று 
திகழ்வதாகவும்‌ அர்ச்சகர்களும்‌ பிறரும்‌ கண்டு வியந்தனர்‌. 


உண்மையாகவே தன்னிடம்‌ பேரண்பு கொண்ட பக்தர்களை உலகுக்கு 
காட்டித்தரவும்‌ எண்ணி கோதையின்‌ கோதற்ற அன்பினை வெளிப்படுத்த 
எண்ணினான்‌ போலும்‌! ஒருநாள்‌ கோதை வழக்கம்‌ போல மாலைகளையணிந்து 
நிலைக்கண்ணாடியில்‌ அழகு பார்த்துக்கொண்டிருந்த சமயத்தில்‌ வெளியே 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


28 
சென்று திரும்பிய பெரியாழ்வார்‌ கண்டுவிட்டார்‌. செய்வதறியாது கோதையும்‌ 
திகைத்து நிறக, ஆழ்வார்‌ கோதாய்‌! என்ன காரியம்‌ செய்தாய்‌ எம்பெருமான்‌ 
திருவடிகளுக்கு அபச்சாரம்‌ செய்து விட்டாயே என்று கூறி இப்போது மாலைக்கு 
நான்‌ என்‌ செய்வேன்‌ என்று அரற்றினார்‌ பிறகு வேறு பூக்கள்‌ கொணர்ந்து 
மாலைகட்டி பெருமாளுக்கு சாற்றினார்‌. பெருமாளிடம்‌ தான்‌ 
அபசாரப்பட்டதற்கு மன்னிப்பும்‌ கோரினார்‌. அன்றிறவு அவருக்கு உறக்கம்‌ 
வரவில்லை. வைகரைப்பொழுதில்‌ அவரை அறியாமல்‌ உறங்கிவிட்டார்‌. 
அப்போது அவரது கணவில்‌ வடபெருங்கோயிலுடைய பெருமான்‌ வநது காட்சி 
தந்து “ஆழ்வார்‌ உம்‌ இருமகளாகிய சுடர்‌ கொடியாம்‌ கோதை சூடிக்களைந்த 
திருமாலைக்கு ஆசைப்பட்டேன்‌ என்றே இங்கு நான்‌ பள்ளி கொண்டிருப்பது. 
அவள்‌ சூடிக்‌ களைந்து அனுப்பும்‌ மாலைகளையே நமக்கு சமர்பிக்கும்‌ என்று 
அருளி மறைந்தார்‌ தூக்கம்‌ கலைந்த ஆழ்வார்‌ என்னே! அற்புதம்‌ என்று வியந்தார்‌. 


கோதையிடம்‌ போய்‌ நடந்ததை சொல்லி நீ இன்று முதல்‌ சூடிக்கொடுத்த சுடர்‌ 


கொடி என்று அழைக்கப்படுவாய்‌ என்றார்‌ 


சூடிக்கொடுத்த சுடர்கொடியாகிய 
ஆண்டாள்‌ பூமாலைகளை மட்டுமன்றி 
பாமாலைகளையும்‌ பாடிக்‌ கொடுத்து 


பாடவல்ல நாச்சியார்‌ என்றும்‌ 
பெயர்பெற்றார்‌ 

பாவை நோன்பு என்பதை 
அடிப்படையாகக்கொண்டு ஆண்டாளால்‌ 
இயற்றப்பட்ட 30 பாசுரங்களும்‌, 
ஆற்றாமையாலெழுந்த உள்ளதது 
வேட்கயை வெளிப்படுத்தும்‌ அவ்வாறே 
திவ்யபிரபந்தமான நாச்சியார்‌ 
திருமொழியில்‌ இறைவனைக்குறித்து 143 
பாசுரங்கள்‌ ஆண்டாள்‌ அருளிச்‌ 
செய்தவையாகும்‌. 


தோழீ ! நான்‌ கண்ட கனவின்‌ திறத்தைக்‌ 
கேட்பாயாக ஆயிரம்‌ யானையின்‌ மீதேறி 
ஊர்வலமாக வீதிவலம்‌ வருகிறான்‌. 
ஊர்மக்கள்‌ யாவரும்‌ தம்தம்‌ வ ஒட்டு 
வாயிலில்‌ பூர்ணகும்பம்‌ வைத்தும்‌ 
ஆங்காங்கே தோரணங்கட்டியும்‌ சிறப்பு 


அலங்காரங்கள்‌ செய்தும்‌ வரவேற்றனர்‌. 
நாளையே எனக்கும்‌ கண்ணனுக்கும்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


29 
திருமணம்‌ நடக்கப்போகின்றது. அந்தக்‌ கல்யாணப்பநீதலில்‌ பாளைகளோடு 
கூடிய பாக்கு மரங்களைக்கொண்டு வந்து கட்டி அலங்காரம்‌ செய்துள்ளனர்‌. 
அப்பந்தலில்‌ கோவிந்தனாகிய என்காதலன்‌ மிடுக்கான நடையோடு கம்பீரமாக 
வருவதை யான்‌ கண்டேன்‌. 


இந்திராதி தேவர்கள்‌ எல்லோரும்‌ திரண்டு வந்து எனக்கும்‌ அக்கண்ணனுக்கும்‌ 
மணம்‌ பேசி முடிக்கவும்‌, அந்தரி புதிய திருமணம்‌ புடவையை எனக்கு உடுத்தி 
மகிழவும்‌ நான்‌ கனவு கண்டேன்‌. அக்கண்ணனோடு என்னை இணைத்துக 
காப்புக்கட்டுவதையும்‌ கனவில்‌ கண்டேன்‌ என்றாள்‌ ஆண்டாள்‌. 

இவ்விதம்‌ கண்ணனுக்கும்‌ தனக்கும்‌ மணம்‌ நடந்ததாக கனவு கண்டதாகக்‌ 
கூறினாள்‌. 


மதுரை மன்னரது கனவில்‌ அரங்கன்‌ தோன்றி அரசு பரிவாரங்களுடன்‌ சென்று 
ஆண்டாளை திருவரங்கம்‌ அழைத்துவர ஆணையிட்டார்‌. 


பெரியாழ்வார்‌ கனவில்‌ தோன்றி ஆண்டாளை மணப்பதற்காக அரங்கநாதன்‌ 
அழைத்து வர ஆணையிட்டார்‌. (மனிதனுக்கும்‌ அர்ச்சா மூர்த்திக்கும்‌ எவ்வாறு 
திருமணம்‌ நடக்கும்‌ என்று கவலை கொண்டாற்‌ 


திருவரங்கக்கோவில்‌ அர்ச்சகர்கள்‌ கனவிலும்‌ பெருமாள்‌ தோன்றி ஆண்டாள்‌ 
வருவதையும்‌ தான்‌ அவளை மணக்கப்போவதையும்‌ கூறி எதிர்‌ கொண்டு 
அழைத்துவர ஆணையிட்டார்‌. 


ஆண்டாள்‌ திருவரங்கம்‌ வநீதடைநீதாள்‌. கோவில்‌ கருவறைக்குள்‌ சென்று 
செந்தாமரை கண்களையும்‌ அரங்கன்‌ அழகையும்‌ ரசித்து நாகனைமீது கால்பதித்து 
ஏறி அரங்கனின்‌ திருவடியை வருடி அமர்ந்தாள்‌ . அப்படியே மறைந்தாள்‌. 


பெரியாழ்வார்‌ வருத்தப்பட்டார்‌ ! தங்கள்‌ மகளை திருமகளாக 
ஏற்றுக்கொண்டதாக அரங்கன்‌ ௮சிரீரியாக கூறினார்‌. 


“திருவாடிப்‌ பூரத்தில்‌ செகத்துதித்தாள்‌ வாழியே 
திருப்பாவை முப்பதும்‌ செப்பினாள்‌ வாழியே 
பெரியாழ்வார்‌ பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே 
பெரும்பூதூர்‌ மாமுனிக்குப்‌ பின்னானாள்‌ வாழியே 

ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள்‌ வாழியே 

உயர்‌ அரங்கர்க்கே எண்ணி உகநீதாளித்தாள்‌ வாழியே 
மருவாரும்‌ திருமல்லி வளநாடு வாழியே 

வண்‌ புதுவை நகர்க்கோதை மலர்ப்பாதங்கள்‌ வாழியே 
ஆண்டாள்‌ திருவடிகளே சரணம்‌” 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


30 


ஒலியாலேயே உணர்ச்சி வெளிப்பாடு 


பேராசிரியர்‌ கு. இராமகிருட்டினன்‌ 


முன்னாள்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 
தென்னிந்திய மொழிகள்‌ துறைத்‌ தலைவர்‌, 
பஞ்சாபு பல்கலைக்கழகம்‌, 

சண்டிகார்‌- 160014 


சொல்லின்‌ பொருளாலேயே யன்றி வல்லின, மெல்லின, இடையின 
ஒலிகளாலும்‌ உணர்ச்சியினை வெளிப்படுத்த வியலுமெனப்‌ பாவலர்கள்‌ 
நன்கறிந்துள்ளனர்‌. கம்பர்‌ ஒலிகளைக்‌ கையாள்வதில்‌ வல்லவர்‌. வல்லின 
ஒலிகளால்‌ ஆற்றலையும்‌ சினத்தையும்‌, மெல்லின ஒலிகளால்‌ மென்மையையும்‌, 
இடையின ஒலிகளால்‌, குழைதலையும்‌ காணலாம்‌. 


வல்லின ஒலிகளால்‌ மட்டுமன்றி இடையின ஓஒலிகளாலும்‌ சினத்தை 
வெளிப்படுத்த வொல்லும்‌ என்று காட்டியுள்ளார்‌ கம்பர்‌. 
தீயவை யாவையினும்‌ சிறந்த தீயாளாம்‌ கைகேயி இராமனிடம்‌ தன்‌ சூழ்ச்சியைக்‌ 


குழைந்து குழைந்து கூறுகிறாள்‌. அதற்குக்‌ கம்பர்‌ இடையின 
ஒலியாகிய ழகரத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 


“ஆழி சூழ்‌ உலகம்‌ எல்லாம்‌ பரதனே ஆள நீ போய்த 
தாழ்‌ இரும்‌ சடைகள்‌ தாங்கித்‌ தாங்க அரும்‌ தவம்‌ மேற்கொண்டு, 
பூழி வெம்‌ கானம்‌ நண்ணிப்‌ புண்ணிய புனல்கள்‌ ஆடி 

ஏழ்‌ இரண்டு ஆண்டின்‌ வா என்று இயம்பினன்‌ அரசன்‌ என்றாள்‌. '' 


இங்கே நுந்தை என்று கூறாது அரசன்‌ என்று கூறுகிறாள்‌. “மன்னன்‌ உயிர்த்தே 
மலர்தலை உலகம்‌” என்பதாலும்‌ , “உலகுக்கே உயிரானாய்‌' என்பதாலும்‌ உலகம்‌ 
என்ற உடலுக்கு அரசனே உயிர்‌ என்று எண்ணியதால்‌ இராமன்‌ 
மறுமொழி கூறவில்லை. 'நீயா சொன்னாய்‌, இருக்கவே இருக்காது' என்று 
அரசனிடம்‌ வாதிடவில்லை. “மன்னவன்‌ பணியன்றாகின்‌ நும்பணி மறுப்பனோ” 
என்று ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. 


“குழைக்கின்ற கவரி இன்றிக்‌ கொற்ற வெண்குடையும்‌ இன்றி 


இழைக்கின்ற விதி முன்‌ செல்லத்‌ தருமம்‌ பின்‌ இரங்கி ஏக'' நகரத்தை 
விட்டேகினான்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


31 
இங்கு ழகரத்தை இயல்பு நிலைக்குப்‌ பயன்படுததுகிறொர்‌ தமிழின்‌ தனிச்‌ 
சிறப்பெழுத்தாம்‌ ழகரத்தைக்‌ கம்பர்‌ நன்குக்‌ கையாள்கிறார்‌. 


பிறிதோரிடத்தில்‌ சூர்ப்பணகையை விவரிக்கும்போது அவளின்‌ மென்மையை 
மெல்லின ஒலிகொண்டு காட்டுகிறார்‌ அப்‌ பாட்டின்‌ ஒலியே அவளின்‌ தோற்றப்‌ 
பொலிவைக்‌ காட்டுகிறது. 


“பஞ்சி ஒளிர்‌ விஞ்சு குளிர்‌ பல்லவம்‌ அனுங்கச்‌ 

செம்‌ செவிய கஞ்சம்‌ நிகர்‌ சறடியள்‌ ஆகி 
அம்‌ சொல்‌ இள மஞ்ஞை என அன்னம்‌ என மின்னும்‌ 
வஞ்சி என நஞ்சம்‌ என வஞ்ச மகள்‌ வந்தாள்‌”. 


சொல்லின்‌ பொருளும்‌ சொல்லின்‌ ஒலியும்‌ மெல்லடி எடுத்து வருவதைக்‌ 
காட்டுகின்றன. 


இராமன்‌ மெல்லியலாளொடும்‌ நல்லியல்புள்ள தம்பியொடும்‌ காடு நோக்கிச்‌ 
செல்கிறான்‌. சேணெடுந தொலைவு செல்ல நினைத்து ஆற்றைக்‌ கடக்க 
முயல்கிறான்‌. அங்கு ஒரு படகோட்டியைக கண்டு, தோழஈ ஆற்றைக்‌ கடக்கத்‌ 
துணை புரிக என்றான்‌. தன்‌ நிலையைத்‌ தெளிவுபடுத்துகிறான்‌. குகன்‌, காடுபடு 
பொருள்களைக்‌ கொடுத்து ஆற்றுவித்து ஆற்றைக்‌ கடக்கத்‌ துணை செய்தான்‌. 
அப்போது இராமன்‌, நின்னொடும்‌ ஐவரானோம்‌ என்று அன்பொழுகக கூறக்‌ 
கேட்ட குகன்‌ ஏழையான தன்னை உடன்பிறந்தானாகக்‌ கூறக்‌ கேட்டு உள்ளம்‌ 
நெகிழ்நீதான்‌. அவன்‌ உள்ளத்தால்‌ செல்வன்‌, பொருட்‌ செல்வமின்மையாலே 
ஏழை. அம்‌ மூவரும்‌ செல்வதைக்கண்டு மகிழ்நீதான்‌, 


பின்பு குகனுடைய தோழன்‌ தொலைவில்‌ யானைப்‌ படை ஒன்று வருவதைக்‌ 
கண்டு தெரிவித்தான்‌. அப்படை இராமனைக்‌ கொல்லத்தான்‌ வருகிறது என்று 
நினைக்கிறான்‌. உடனே சினம்‌ எழுகிறது. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


32 
சினத்தைக்‌ காட்டப்‌ புலவர்கள்‌ வல்லின ஒலியைப்‌ பயன்படுத்துவர்‌. ஒருவர்‌ 
கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்று மக்களைத்‌ தட்டி 
எழுப்புகிறார்‌. வேறொருவர்‌ அச்சமில்லை, அச்சமில்லை, 
அச்சமென்பதில்லையே என்கிறார்‌. வேறொருவர்‌ கொடுவாளினை எடுடா என்று 
முழங்குகிறார்‌ இப்படிக்‌ கசடதபற எனும்‌ வல்லின ஒலிகளைப்‌ 
பயன்படுத்துகின்றனர்‌. 


தமிழில்‌ சிறப்பு ஒலி ழகரம்‌. இனிமையும்‌ நீர்மையும்‌ தமிழெனலாகும்‌ என்கிறது 
பிங்கல நிகண்டு . இதைத்‌ தமிழர்‌ பலர்‌ தற்காலத்தில்‌ சரியாக ஒலிப்பதில்லை. 
யான்‌ படிக்கும்பொழுது, முதுகலைத்‌ தமிழ்‌ மாணவர்கள்‌ சிலர்‌ ழகரத்தை 
ஒலிக்காது இதற்குச்‌ “சிறப்பு ளகரம்‌' என்று பெயர்‌ சூட்டினர்‌ இதை ஒலிப்பது 
அத்துணைக்‌ கடினமா? என்‌ மகள்‌ மழலைப்‌ பருவத்தில்‌ முதலில்‌ கூறியது ழகரம்‌. 
ஈருருளியில்‌ செல்லும்போது ழழழழ என்று ஒலித்துக்கொண்டே வந்தார்‌ தமிழ்‌ 
தெரியாதவர்களுக்கு எப்படி ஒலிப்பது என்று கற்றுக்கொடுத்தால்‌ நன்கு ஒலிப்பர்‌. 
நன்கு ஒலிக்கப்‌ பழக்கப்‌ படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 

ஆனால்‌, கம்பர்‌ இந்த இடையின மகரத்தைச்‌ சினத்தைக்‌ காட்டப்‌ 
பயன்படுத்துறொர்‌. அவரிடம்‌ இடையின ஒலியே வன்மையாதிறது. குகன்‌ 
வைத்திருப்பது வில்லம்பு மட்டுமே. ஆனால்‌ வேழப்‌ ஆபடையை எண்ணி 
அஞ்சவில்லை. அவன்‌ சினம்‌ ஒரு பாடலில்‌ வெளிப்படுகிறது. 


“ஆழ நெடும்‌ திரை ஆறு கடந்து இவர்‌ போவாரோ, 

வேழ நெடும்‌ படை கண்டு விலங்கிடும்‌ வில்லாளோ, 
தோழமை என்று அவர்‌ சொல்லிய சொல்‌ ஒரு சொல்‌ அன்றோ, 
ஏழைமை வேடன்‌ இறந்திலன்‌ என்று எனை ஏசாரோ?'' 


ஆழமான, நீண்ட அலைகளை யுடைய இந்த ஆற்றை அவர்களின்‌ 
யானையைக்கொண்டும்‌ கடக்க முடியாது. என்‌ வில்லாற்றலால்‌ தடுப்பேன்‌. 
என்னைத்‌ தோழன்‌ என்று கூறிய ஒப்பற்ற சொல்‌ போதுமே. அப்படித்‌ தடுக்க 
இயலாவிட்டால்‌ தகுதியற்றவன்‌ இன்னும்‌ இறக்கவில்லையா என்று என்‌ 
தலைவன்‌ ஏசமாட்டானா என்று சினத்துடன்‌ தன்னைச்‌ சார்நீதவர்களிடம்‌ 
கூறுகிறான்‌. 

இங்கே ஒவ்வொரு வரியிலுமுள்ள ழகரம்‌ சினத்தைக்‌ காட்டுகிறது. கம்பர்‌ ழகர 
ஒலியையே வல்லின ஓலிபோலச்‌ சினம்‌ காட்டச்‌ செய்கிறார்‌. அவரின்‌ பாத்‌ 
திறமை நன்கு போதருகிறது. 

பேராசிரியர்‌ கு. இராமகிருட்டினன்‌. 

முன்னாள்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, தென்னிந்திய மொழிகள்‌ துறைத்‌ தலைவர்‌, 
பஞ்சாபு பல்கலைக்கழகம்‌, சண்டிகர்‌ 160014. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


33 
தொடர்‌- 5 
தமிழ்‌ இலக்கியங்கள்‌ கூறும்‌ வாழ்வியல்‌ சிந்தனைகள்‌ - 
பாவை பாடல்கள்‌ தரும்‌ பேரின்பம்‌ 


மு. பழநிச்சாமி, நூலகர்‌, டில்லி. 


தேனினும்‌ இனிய தீந்தமிழ்‌ வாசகம்‌ திருவாசகம்‌. 
திருவாசகம்‌ ஒரு மலர்‌ என்றால்‌, அதில்‌ விளைந்த செந்தேன்‌ 
திருவெம்பாவை. அதுபோலவே நாலாயிர திவ்யப்‌ 
பிரபந்தம்‌ ஒரு ராஜகோபுரம்‌ என்றால்‌ - அநதக்‌ கோபுரத்தின்‌ 
உச்சியில்‌ சுடர்விட்டுப்‌ பளபளக்கும்‌ கோபுரக்‌ கலசம்தான்‌- 


திருப்பாவை. 


சிந்திக்கும்‌ சிந்தனைத்‌ திறத்திலெல்லாம்‌- வாழ்த்தும்‌ வாழ்த்தொலியி லெல்லாம்‌ 
- பேசும்‌ மணிவார்த்தைப்‌ பொருளிலெல்லாம்‌- அந்த ஆதி சிவனைப்‌ பாடிய 
மணிவாசகரே - திருவெம்பாவைக்குச்‌ சொந்தக்காரர்‌. 


மத்தளம்‌ கொட்ட வரிசங்கம்‌ நின்றூத முத்துடைத்தாமம்‌ நிரைதாழ்த்த பநீதற்கீழ்‌ 
மைத்துனன்‌ நம்பி மதுசூதனன்‌ வந்து - தன்‌ கைத்தலம்‌ பற்றக்‌ கனாக்‌ கண்ட - 
கோதை நாச்சியார்‌ தான்‌ திருப்பாவைக்குச்‌ சொந்தக்காரர்‌. 


இந்த இரு பாடல்களும்‌ பக்தி இலக்கியத்தின்‌ மணி முடியாய்‌-பரம்பொருளின்‌ 
இருப்பைக்‌ காட்ட எழுந்த இன்னிசை வேதமாய்‌-தேனாய்ப்‌ பாகாய்த தித்திக்கும்‌ 
தெள்ளமுதாய்த திகழ்வன. 


சிவநாம முழக்கும்‌- சீருறு திருமால்‌ வாழ்த்தொலியும்‌ விண்ணைப்‌ பிளந்தன. 
மாதங்களில்‌ நான்‌ மார்கழி என்று கண்ணன்‌ சொல்லிச்‌ சிறப்பித்த மார்கழியும்‌ 
பிறந்தது. அம்பலக்‌ கூத்தன்‌ ஆடல்‌ புரிந்து அடியார்களுக்கு ஆனந்த அருள்புரியும்‌ 
ஆதிரை நாளும்‌ பனியோடு மார்கழியில்‌ மலர்கிறது. காதார்‌ குழையாடப்‌ 
பைம்பூண்‌ கலனாடக கோதை குழலாட வண்டின்‌ குழலாடச்‌ சீதப்‌ புனல்‌ ஆடிச்‌ 
சிறுமியர்‌ பாடல்‌ பாடிப்‌ பரவுகின்றனர்‌ அவ்வாறு வழிபட்டால்‌ உடல்‌ உறுதி 
பெறும்‌; அறிவு ஆற்றல்‌ பெறும்‌; ஆன்மா அருள்‌ பெறும்‌; என்பது ஆன்றோர்‌ 
அனுபவத்தில்‌ கண்ட உண்மை. 


இந்தப்‌ பாடல்களைப்‌ பயிலும்‌ பொழுது உள்ளம்‌ உருகுகிறதா?, நெஞ்சம்‌ நீராய்கீ 
கசிந்து நெக்குருகி நிற்கிறதா? சிந்தை மகிழ்ந்து சிலம்பாட்டம்‌ ஆடுகிறதா? சற்று 
வாருங்கள்‌. அந்த அனுபவ நிலையை நமதாக்கிப்‌ பார்ப்போம்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


34 
கடவுள்‌ எங்கோ குடிகொண்டிருக்கும்‌ எட்டாப்‌ பொருள்‌ அல்ல; அவன்‌ 
எளியவன்‌; இனியவன்‌; நம்‌ பிடிக்கு அகப்படுபவன்‌; வீடு வீடாக வந்து 
அருளுபவன்‌. ஆண்டவனாக அல்ல; சேவகனாக. 


இவ்வாறு ஆண்டவனையே சேவகனாக இல்லங்கள்‌ தோறும்‌ எழுந்தருளச்‌ 
செய்கிறார்‌ மணிநாவர்‌. 
“இங்கு நம்‌ இல்லங்கள்‌ தோறும்‌ எழுந்தருளும்‌ சேவகனை' 
என்னும்‌ அவரது இந்த மந்திர வாசகம்‌-சமுதாயத்‌ தொண்டு நெறியை; 
இல்லங்கள்‌ தோறும்‌ சென்று துன்பம்‌ துடைக்கும்‌ ஈர உணர்வை; நம்முள்‌ நாட்டி 
நிறுத்துறெது; ஊட்டி வளர்க்கிறது. 
கோதை நாச்சியாரும்‌ சமுதாய உணர்வில்‌ சளைத்தவரல்லர்‌. 

'தங்கின்றி நாடெல்லாம்‌ திங்கள்‌ மும்மாரி பெய்து 

ஓங்கு பெருஞ்‌ செந்நெலூடு கயலுகளப்‌ 

பூங்குவளைப்‌ போதில்‌ பொறிவண்டு கண்படுப்பதீ 

தேங்காதே புக்கிருநது சீர்த்த முலைபற்றி 

வாங்கக்‌ குடம்‌ நிறைக்கும்‌ வள்ளற்‌ பெரும்பசுக்கள்‌' 
எனும்‌ இச்‌ சொற்சித்திரம்‌ நமக்குப்‌ புகட்டும்‌ பாடமென்ன? ஒலித்துக்‌ காட்டும்‌ 
உன்னதக்‌ கோட்பாடென்ன? 


உலக நல வாழ்வில்‌-சமுதாயப்‌ பொதுமை உணர்வில்‌-தனிமனித வாழ்வு 
சிறக்கும்‌: என்னும்‌ மனித நலக்‌ கோட்பாட்டுக்‌ குரல்‌ ஓங்கி ஒலிப்பதை 
உணரலாம்‌. எல்லா உயிர்களும்‌ இன்புற்று வாழ எண்ணும்‌ 
ஒருமைப்பாட்டுணர்வு பெருமைப்‌ படுத்தப்‌ படுவதைப்‌ பார்க்கலாம்‌. 


பாலில்‌ ஊற்றிய தண்ணீர்‌ வற்ற வற்றச்‌ சுவை அதிகம்‌. ஏரிக்கு வரும்‌ தண்ணீர்‌ 
வரவரத்தான்‌ வளம்‌ பெருகும்‌. ஓரிடத்தில்‌ வற்றினால்‌ சுகம்‌; பிறிதோரிடத்தில்‌ 
பெருகினால்‌ சுகம்‌. வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ செங்கழுநீர்ப்‌ பூக்கள்‌ மலர்ந்து 
சிரித்துப்‌ பேசும்‌ அதே வேளையில்‌-ஆம்பல்‌ மலர்கள்‌ இதழ்‌ குவித்து வாய்மூடி 
மெளனியாய்ப்‌ போவதைச்‌ சித்தரித்துக்‌ காட்டுகிறார்‌: ஆண்டாள்‌. 


“செங்கழுநீர்‌ வாய்நெகிழ்நீது ஆம்பல்வாய்‌ கூம்பின காண்‌ - என்பது அவரது பாசுர 
வாசகம்‌. 


பூமி - மனித இயக்கமானால்‌- இந்த இரண்டில்‌ ஒன்றுதான்‌ நடைபெறும்‌. 
இறைவன்‌ இயக்கத்தில்‌ தான்‌ இவை இரண்டும்‌ ஒருசேர நடைபெறும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


35 
இதைச்‌ சிந்திக்கச்‌ சிந்திக்க நம்‌ அனைவர்‌ உள்ளமும்‌ இன்ப உணர்வில்‌ ஆழ்ந்து 
ஆழங்காற்பட்டுப்‌ போவதை அறியலாம்‌; அறிந்து உணரலாம்‌; உணர்ந்து 
மகிழலாம்‌. 


நோன்பு நாட்களில்‌, உடலையும்‌ உள்ளத்தையும்‌ ஒருசேரத்‌ தூய்மையுறவைதீது 
ஆடம்பரமற்ற இனிய எளிய வாழ்வை மேற்கொள்வது மரபு. இம்‌ மரபைத்‌ 
தேனில்‌ குழைத்து வைர வார்த்தைகளால்‌ வார்த்தெடுததுக்‌ காட்டுகிறார்‌ - 
வில்லிபுத்தூர்‌ வல்லியாம்‌- கோதை நாச்சியார்‌. 


FA 


'மையிட்டெழுதோம்‌ மலரிட்டு நாம்‌ முடியோம்‌ செய்யாதன செய்யோம்‌ 
தீக்குறளைச்‌ சென்றோதோம்‌' எனும்‌ இந்த அவரது வாசகம்‌ நெஞ்சினிக்க 
நாவினிக்க நினைவெல்லாம்‌ சேர்நீதினிக்கும்‌ சொற்கோவையாய்ச்‌ சுகம்‌ தந்து 
நிற்பதைக்‌ காணலாம்‌. 


நோன்பெல்லாம்‌ நிறைவுபெற்று வழிபாடுகளை முற்ற முடியச்‌ செய்தபின்‌, 
வண்ண வண்ண ஆடை அணிந்து விதவிதமான ஆபரணங்கள்‌ பூண்டு, நெஞ்சில்‌ 
இன்பம்‌ தழைக்க, நினைவில்‌ இனிமை சேர, நடையில்‌ துள்ளல்‌ மிளிர, கண்களில்‌ 
ஒளி கூடிப்‌ பெருக, சுற்றம்‌ சூழச்‌ சேர்ந்தமர்ந்து, பச்சரிசிப்‌ பாற்சோறும்‌ நாவூறும்‌ 
நெய்ச்‌ சோறும்‌ உண்டு மகிழ்ச்சியில்‌ உல்லாசமாகத திளைத்திருக்கும்‌ மாட்சியை, 


'சூடகமே செவிப்பூவே தோள்வளையே 
பாடகமே என்றனைய பல்கலனும்‌ யாமணிவோம்‌ 
ஆடை உடுப்போம்‌ அதன்‌ பின்னே பாற்‌ சோறு 
மூட நெய்‌ பெய்து முழங்கை வழிவாரக்‌ 
கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்‌' 


- என்று சுவைபடச்சொல்லிக்‌ காட்டுகிறார்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


36 
இந்தப்‌ பாசுரப்‌ பகுதி நம்‌ நெஞ்சை விட்டு நீங்குமா? நினைவை விட்டு அகலுமா? 


சிங்கத்தின்‌ தோற்றப்‌ பொலிவும்‌ மிடுக்கும்‌ கம்பீரமும்‌- அதன்‌ அனல்‌ கக்கும்‌ 
பார்வையும்‌ மயிர்‌ பரப்பிச்‌ சிலிர்க்கும்‌ சிலிர்ப்பும்‌ ஓங்காரக கர்ஜிப்பும்‌ 
கண்ணெதிரே தோன்றுமாறு : 


'சீரிய சிங்கம்‌ அறிவுற்றுத்‌ தீவிழித்து வேரி மயிர்‌ பொங்க எப்பாடும்‌ 
பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கிப்‌ புறப்பட்டு'- என நம்‌ சிந்தை மகிழச்‌ சொற்‌ 
சுவையோடு சொல்கிறார்‌ 


இநத வாசகத்திற்கு ஈடாக எதைக்‌ காட்டுவது? எந்தத்‌ துலாக்‌ கோலில்‌ இதை 
நிறுத்து எடை போட இயலும்‌? பண்ணில்‌ தேன்‌ குழைத்துப்‌ பரநீதாமனுக்குத்‌ 
தொடுத்த பாமாலை அல்லவா இது! 


'செந்தாமரைக்‌ கையால்‌ சீரார்‌ வளை ஒலிப்ப வந்து திறவாய்‌' 
'வண்ணக கிளிமொழியார்‌ எல்லாரும்‌ வந்தாரோ?! 
'பாலூறு தேன்வாய்ப்‌ படிறீ கடைதிறவாய்‌' 


முன்னைப்‌ பழம்பொருட்கும்‌ முன்னைப்‌ பழம்பொருளே' 
'சித்தம்‌ அழகியார்‌ பாடாரோ நம்‌ சிவனை' 


என்பன போன்ற இனிய ஒலி நயமும்‌ உணர்ச்சி மிக்க பக்தி வளமும்‌ கொண்ட 
இந்தப்‌ பாவைப்‌ பாடல்களின்‌ சொல்லெல்லாம்‌ சொற்கோவையெல்லாம்‌ 


பாட்டின்‌ ஓசையெல்லாம்‌ அருளனுபவத்தை வாரி வழங்கும்‌; ஆனந்த 
எல்லைக்குக்‌ கொண்டு செலுத்தும்‌. 


இதயத்திற்கு இதம்‌ தரும்‌ இநதத தேனூறும்‌ பாவைப்‌ பாடல்களை - வாயூறப்‌ 
பாடி மகிழ வாரீர்‌ வாரீர்‌ என அழைக்கிறேன்‌. 


மு. பழநிச்சாமி 
நாகமலை, மதுரை-/9 
மின்னஞ்சல்‌ : ஸற5834(@gmail.com 


திருக்குறள்‌ 
கற்றதனால்‌ ஆய பயனென்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌ (குறள்‌ எண்‌: 2) 


குறள்‌ விளக்கம்‌: தூய அறிவு வடிவாக விளங்கும்‌ இறைவனுடைய நல்ல 
திருவடிகளை தொழாமல்‌ இருப்பாரானால்‌, அவர்‌ கற்ற கல்வியினால்‌ ஆகிய 
பயன்‌ என்ன... 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


சிந்தாமணி எடுத்துரைக்கும்‌ கலையழகு 


- ஆனைவாரியார்‌ முனைவர்‌ ஆனந்தன்‌ 
சேத்தியாத்தோப்பு தமிழ்‌ சங்க நிறுவனர்‌- தலைவர்‌ 


மூவாயிரம்‌ ஆண்டுகட்கும்‌ முந்தைய சிறப்புகளோடு 
எத்திசையும்‌ புகழ்‌ பரப்பி இருநீதபெருநீ தமிழணங்கை அணி 
செய்து நிற்பவை, பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கிய நூல்களே. 
சங்ககாலத்‌ தமிழ்‌ இலக்கியங்களும்‌ 

ஐம்பெருங்காப்பியங்களும்‌ தமிழன்னையின்‌ தவச்‌ கூ 


செல்வங்களாகும்‌. 


ஐம்பெருங்‌ காப்பியங்களுள்‌ நனிசிறந்த காப்பியமெனவும்‌ முழுவதும்‌ விருத்தப்‌ 
பாக்களால்‌ இயன்ற முதற காப்பியம்‌ எனவும்‌, கவிச்சகீகரவர்தீதி கம்பருக்குக 
கற்பனைக்‌ கருவூலமாகத திகழ்ந்த நூல்‌ எனவும்‌ பாராட்டப்‌ பெறுவது சீவக 
சிந்தாமணி என்னும்‌ செந்தமிழ்‌ இலக்கியமாகும்‌. 


தமிழ்க்‌ கவிஞருள்‌ இளவரசர்‌ என்று வீரமாமுனிவரால்‌ புகழப்பெற்ற 
திருத்தக்கதேவர்‌ எழுதிய காப்பியம்‌ இது. கலையழகு மின்னலிட 
இக்காப்பியத்தை இவர்‌ இயற்றியுள்ள பாங்கு எண்ணி எண்ணி 
இன்புறுதற்குரியது. 

இக்காப்பியத்தின்‌ தலைவன்‌ சீவகன்‌. இவன்‌ இணையற்ற வீரன்‌; நிகரற்ற 
அழகுடையவன்‌. செறிந்த அறிவும்‌, உயர்ந்த காதலும்‌ நெகிழ்ந்த 
அருளுடைமையும்‌ கொண்டவனாக அவனது பாத்திரப்‌ படைப்பு அமைகின்றது. 


அவன்‌ எட்டுப்‌ பெண்களை மணப்பதோடன்றி கலைகளில்‌ சிறந்து நின்ற 
நாமகளையும்‌, ஆட்சித்‌ திறத்தால்‌ மண்‌ மகளையும்‌, அறநெறித தவத்தால்‌ முத்தி 
மகளையும்‌ மணப்பதாகக காட்டுகின்றார்‌ சிந்தாமணியார்‌ திருத்தக்கதேவர்‌, 
இக்காப்பியத்தில்‌ கலையழகு பற்றிக்‌ கூறும்‌ செய்திகள்‌ ஏராளம்‌, ஏராளம்‌! 


சீவகனே, ஒரு பெரும்‌ கலைஞன்‌; யாழ்‌ வல்லான்‌; ஓவியம்‌ வல்லான்‌; ஒப்பனைத்‌ 
திறம்‌ படைத்தான்‌; அவன்‌ மணக்கும்‌ மங்கையருள்‌ ஒருததியான 
காநதருவதத்தையும்‌ யாழிசையில்‌ புலமை பெற்றவள்‌: இன்னொருத்தியான 
விமலை பநீதாட்டகீ கலையில்‌ சிறந்தவள்‌. 


அனங்கமாலை என்னும்‌ நாட்டியமாது நடனக்‌ கலையில்‌ சிறந்தவள்‌. இவ்வாறு 
பல்திறப்பட்ட கலைச்‌ செல்வங்களைக்‌ கலந்து இக்காப்பியத்தை யாத்துள்ளார்‌, 
திருத்தக்கதேவர்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


38 
ஆயகலைகள்‌ அறுபத்து நான்கினிலும்‌ 
நன்கு தேர்ச்சி பெற்றவன்‌ சீவகன்‌. அவனது 
யாழிசைப்‌ புலமை வெளிப்பாடு 
அமைந்ததே காந்தருவ  ததீதையார்‌ 
இலம்பகம்‌ எனலாம்‌. 


யாழ்ப்‌ போட்டியில்‌ அவன்‌ வென்றது 
இசையில்‌ அவனுக்கிருந்த நுண்மாண்‌ 
நுழைபுலத்தைத்‌ தெரியப்படுத்துகின்றது. 
இசைப்‌ போட்டியில்‌ சீவகன்‌ 
காந்தருவதத்தையுடன்‌ மோதுகின்றான்‌. 
காந்தருவதத்தையோ, 


'விளங்கினாள்‌ உலகமெல்லாம்‌ 
வீணையின்‌ வனப்.பினாலே' 


என்று புகழப்பெற்றவள்‌. 
அவளது யாழிசையில்‌, 
- இலையுறு பொழில்கள்‌ உருகி வளைந்தன 
- தூண்களும்‌ தளிரை ஈன்றன 
-- இசையறிவிற சிறந்த கின்னர மிதுனப்‌ பறவைகள்‌ மெய்ம்‌ மறந்து நிலத்திடை 
வீழ்நீதன. 
ஆம்‌/ 
இலைப்பொழில்‌ குரங்கின; ஈன்ற தூண்‌ தளிர்‌ 
நிலத்திடைப்‌ பறவை மெய்ம்‌ மறந்து வீழ்ந்தவே! 


என்று திருத்தக்கதேவர்‌ காட்டும்‌ இசைக்‌ கலைக்‌ காட்சி நெஞ்சை 
ஈர்ப்பதாகவுள்ளது. 


அவளை வெல்லலாம்‌ என்று யாழெடுத்துப்‌ பிற மன்னர்கள்‌ பாடியபோது 
இசையை வெறுத்து மேலே பறநீது சென்ற கின்னர மிதுனப்‌ பறவைகள்‌, தத்தை 
யாழினை எடுத்துப்‌ பாடத்‌ தொடங்கியதும்‌ மீண்டும்‌ உள்ளே வரத்‌ தொடங்கின. 


போதரப்‌ பாடினாள்‌ புகுந்த போயின 
தாதலர்‌ தாரினால்‌ தாங்கள்‌ பாடவே! 


எனக கூறுவதன்‌ மூலம்‌ இசைக்‌ கலையின்‌ மேன்மையை இருத்தக்கதேவர்‌ 
காட்டும்‌ திறம்‌ அறியலாகும்‌. 


தத்தை யாழெடுத்துப்பாடும்‌ போது 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


39 
புருவங்கள்‌ நெற்றியில்‌ ஏறா 
நெடுங்‌ கண்கள்‌ ஆடா 
மிடறும்‌ வீங்கா 
பற்களும்‌ தெரியா 
இவள்தான்‌ பாடினாளோ அல்லது யாழ்‌ தானே பாடிற்றோ? எனக்‌ கூறுமளவுக்கு 
அமைநதிருந்தது காநீததருவததீதையின்‌ யாழிசைப்பு! 


அடுத்து யாழிசைக்க சீவகன்‌ வருகின்றான்‌. அவன்‌ உருவமும்‌ அழகும்‌ கூட 
கலையழகாகவே காட்டப்படுகின்றன. 


குமரக்‌ கடவுளையொக்கும்‌ வகையில்‌, 
அகிற்புகை மாலை, பொன்னோலை, 
குழை, சாந்து, முத்து மாலை, மின்னொத்த 
ஆடை, போன்றவற்றால்‌ தனது அழகு 
மிக்கோங்கிட யானை மீது அமர்ந்து 
சங்குகள்‌ முழங்க யாழ்‌ மண்டபத்தை 
அடைகின்றான்‌ சீவகன்‌, அவனது 
அழகுநலம்‌ கண்ட போதே தத்தை 
தோற்றனள்‌ என்று பலரும்‌ கூறலாயினர்‌. 


அநத யாழ்‌ மண்டபத்தின்‌ கலையழகு கூட 
இங்குக்‌ குறிப்பிடத்‌ தகுந்தது. நகரத்தின்‌ 
நடுவே வானைத்‌ தொடுமாறு 
அமைக்கப்பட்ட பொன்‌ மண்டபம்‌; 
அதுதான்‌ தத்தையின்‌ சுயம்‌ வர மண்டபம்‌. 
அம்மண்டபதீதின்‌ உள்ளே பவள 


உத்திரம்‌, பளிங்கு, அலகு, வெள்ளியால்‌ 
வேயப்பட்ட பொற்சுவர்‌ இவற்றுடன்‌ 
கூடிய இசையரங்கம்‌; அவ்வரங்கம்‌ பொன்‌ மாலைகளால்‌ அலங்கரிக்கப்‌ 
பட்டிருந்தது. 

பளிங்குச்‌ சுவர்களில்‌ ஓவியங்கள்‌ ஒளிர்ந்து கொண்டிருநதன. அம்மண்ட பத்தின்‌ 
மாடமானது சிவபிரானையும்‌, நான்முகனையும்‌ திருமாலையும்‌ காமனையும்‌ 


ஒத்ததாகிச்‌ சிறப்புற்றிருநீதது. 


இங்கே கட்டடக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்‌ கலை ஆகிய அனைதீதையும்‌ சேரக்‌ 
காட்டி காப்பியத்தில்‌ கலையழகு மிளிரச்‌ செய்துள்ளார்‌ ஒருங்கு 
சிந்தாமணியாசிரியர்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


40 


நினைவலைகள்‌: ஜனகபுரி பள்ளி 


- டில்லி ஜனகபுரி எஸ்‌ சீனிவாசன்‌ 


அக்காலத்தில்‌ ஆசியாவிலேயே மிகப்‌ பெரிய குடியிருப்புக்‌ | 


= 


காலனி எனப்‌ பெயர்‌ பெற்றது ஜனகபுரி. 


உண்மைதான்‌. ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ்க்‌ குடும்பங்கள்‌, தெலுங்கர்‌, 
மலையாளிகள்‌, குஜராத்திகள்‌, பஞ்சாபி சீக்கியர்கள்‌, கன்னடர்கள்‌ எனப்‌ 
பல்வேறு மொழியினரின்‌ குடியிருப்புப்‌ பகுதியாக அது விளங்கியது. பல 


பிளாக்குகளாகப்‌ பிரிக்கப்பட்டு தனியார்‌ வீடுகளும்‌ முனிசிபல்‌ கார்ப்பரேஷன்‌ 
அடுக்ககங்களும்‌ கூடியதாய்‌ ஒரு லட்சத்திற்கும்‌ மேற்பட்ட குடும்பங்கள்‌ வசித்து 
வந்தன. 

தமிழர்‌ தொகையே பத்தாயிரத்திற்கு மேலிருக்கும்‌. ஆறு தமிழ்ப்‌ பள்ளிகள்‌ 
இருந்த நிலையில்‌ இளங்‌ குழந்தைகள்‌ வெகுதூரம்‌ பேருந்தில்‌ பயணம்‌ செய்து 
பள்ளிக்குச்‌ சென்றுவர முடியாத நிலையில்‌ இருநதனர்‌. இருந்தாலும்‌ 
தமிழுணர்வு மிக்கவர்கள்‌, தம்‌ குழந்தைகளை கரோல்பாக, மநதிர்மார்‌ என்னும்‌ 
இடத்தில்‌ இருந்த தமிழ்ப்‌ பள்ளிகளுக்குதீ தங்கள்‌ குழந்தைகளை அனுப்பினர்‌. 
மழைக்‌ காலம்‌, குளிர்காலமென்றால்‌ வருந்தினர்‌ பெற்றோர்‌. அந்நிலையில்‌ தான்‌ 
ஜனகபுரி வாழ்‌ தமிழர்‌ உள்ளத்தில்‌ ஓர்‌ உணர்வு தோன்றியது. முக்யெமாக 
வித்திட்டவர்‌ திருமிகு பத்மநாபன்‌. அவர்‌ நல்லுள்ளம்‌ மிக்க பெருநீதகை. சிவில்‌ 
சப்ளைஸில்‌ அதிகாரி. அவர்தம்‌ மனைவியாரும்‌ அரசுப்‌ பணியில்‌ இருந்தவர்‌. 


ஜனக&புரியிலேயே தமிழ்ப்‌ பள்ளி ஆரம்பித்தால்‌ என்ன என்ற எண்ணம்‌ 
தோன்றவே, தன்‌ வீட்டிலேயே பள்ளி துவங்கலாம்‌ என முடிவெடுத்து, 1976 ஆம்‌ 
ஆண்டு அக்டோபர்‌ மாதம்‌ விஜயதசமி நாளைத்‌ தேர்ந்தெடுத்து அந்த நாளில்‌ 
பூஜை நடத்தி பள்ளி துவங்கப்பட்டது. குழநதைகள்‌ சேர்க்கைக்காக ஒவ்வோர்‌ 


இல்லமும்‌ சென்று பெற்றோர்களிடம்‌ தம்‌ பள்ளியிலேயே குழநீதைகளைச்‌ 
சேர்க்க வேண்டினர்‌. அந்நாளில்‌, "ஜனகபுரி தமிழ்‌ அசோசியேஷன்‌" (774) என்னும்‌ 
ஓர்‌ அமைப்பு இருந்தது. அதில்‌ தமிழர்கள்‌ அனைவரும்‌ உறுப்பினர்கள்‌. ஆர்‌.கே. 
இராஜகோபாலன்‌, கனடா தூதரகத்தில்‌ உயர்‌ பதவியில்‌ இருந்த ஆர்‌. சீனிவாசன்‌, 
பிரிட்டிஷ்‌ தூதரகத்தில்‌ உயர்‌ அதிகாரியாக இருநத கே. எஸ்‌. கோபால 
கிருஷ்ணன்‌, நோசில்‌ கம்பெனியில்‌ உயர்‌ அதிகாரியாக இருந்த எஸ்‌. சம்பத்‌, 
இந்தோ ஜப்பான்‌ தூதரகத்தில்‌ உயர்‌ அதிகாரியாக இருநத ஏ. எச்‌ கணேசன்‌, 
இநதிய உணவுக்‌ கழகத்தில்‌ உயர்‌ பதவியில்‌ இருந்த கே.எச்‌ வி. முதலானோர்‌ 
ஒன்று கூடி ஆலோசித்து உடனடியாக ஒரு முடிவெடுத்தனர்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


41 
தன்‌ சொந்த வீட்டைப்‌ பள்ளி நடத்த இடம்‌ கொடுத்து, தாம்‌ வாடகை வீட்டில்‌ 
குடியிருக்கப்‌ போவதாக திரு பத்மநாபன்‌ அறிவித்திருந்த நிலையில்‌, பள்ளிக்காக 
நிலம்‌ வாங்கவேண்டுமென முடிவெடுத்தனர்‌ உடனே திருமிகு கே.எஸ்‌. 
கோபாலகிருஷ்ணன்‌ 30 ஆயிரம்‌ ரூபாய்‌ (அக்காலத்தில்‌ பெருந்தொகை) 
பிரிட்டிஷ்‌ ஹைகமிஷனிலிருந்து நன்கொடை பெற்றுத்‌ தந்தார்‌. திரு ஆர்‌. 
சீனிவாசன்‌, திரு ஆர்‌.கே. இராஜகோபாலன்‌ போன்றவர்கள்‌ மூலமும்‌ 
நன்கொடைகள்‌ திரட்டப்பட்டதால்‌, 8! ஜனகபுரி பகுதியில்‌ சுமார்‌ 4 ஏக்கர்‌ 
பரப்பளவுள்ள இடம்‌ நமது பள்ளிக்கென தில்லி மாநகராட்சியினர்‌ நிலம்‌ 
ஒதுக்கினர்‌ சிருங்கேரி சாரதா பீட சங்கராச்சாரியார்‌ அடிக்கல்‌ நாட்டினார்‌. 


குழநதைகள்‌ படிக்கக்‌ கட்டடம்‌ 
வேண்டுமே! வெயிலிலும்‌ 
குளிரிலுமா வருந்த முடியும்‌? 
சிந்தனை செய்தனர்‌, ஜனகபுரி 
! ஜாம்பவான்கள்‌. உடனடியாக மரப்‌ 
பலகைகளை வாங்கி அடுக்கினர்‌ 
அலுவலகம்‌ சென்று வந்த பிறகு 
இரவு நேரத்திலும்‌ தொடர்ந்து பணி 


செய்து மரப்‌ பலகைகள்‌ கொண்டு 12 


அறைகளை "ப்‌" வடிவத்தில்‌ 
வகுப்பறைகளாக அமைத்தனர்‌. நான்‌ 1976 ஆம்‌ ஆண்டு எம்‌ ஏ. தமிழ்‌, சென்னை 
பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ முடித்தேன்‌. என்‌ அத்தை மகள்‌ தில்லியில்‌ ரீடிங்ரோடு 
(மநீதிர்மாரகி) தமிழ்ப்‌ பள்ளியில்‌ பிரைமரி இந்தி ஆசிரியையாக தற்காலிகமாகப்‌ 
பணியாற்றிக்கொண்டிருநீதாள்‌, சமூக சேவகி. தில்லித்‌ தமிழ்ப்‌ பள்ளி ஒன்றில்‌ 
தமிழாசிரியர்‌ பணிக்கு என்னை வரச்‌ சொன்னதாகச்‌ செய்தி தெரிவித்தார்‌. 
ஆகஸ்டு மாதம்‌ என்பெற்றோர்‌ யாரோ உறவினர்‌ காலமாகி விட்டதால்‌ அதற்குச்‌ 
சென்றுவிட்டனர்‌. என்னை தில்லிக்கு அனுப்ப முடியாது என்று எனது பெற்றோர்‌ 
கூறிவிட்டனர்‌. 


மூன்று சகோதரிகள்‌ நல்ல நிலையிலிருநீதும்‌ எனக்கு உதவ முன்வரவில்லை. 
பிற்காலதீதில்‌ நான்‌ தில்லியில்‌ பணியில்‌ சேர்நீத பிறகு ஒருவருடைய மூன்று 
மகன்களுக்கும்‌ தில்லியில்‌ வேலை வாங்கித்தந்தேன்‌. ஒரு சகோதரியின்‌ கணவர்‌ 
துணி வியாபாரம்‌ செய்வதற்கு தில்லியில்‌ எனக்குத்‌ தெரிந்த நண்பர்‌ மூலமாக 
சூரதீதிலிருநீது துணிகள்‌ அனுப்பச்செய்தும்‌, வங்கியிலிருந்து என்பெயரில்‌ கடன்‌ 
வாங்கியும்‌ அனுப்பினேன்‌. இன்னொரு சகோதரி மகன்‌ படிக்கவும்‌ ஒருவனுக்கு 
வேலை கிடைக்கவும்‌ வழி செய்துள்ளேன்‌ (செய்ததைச்‌ சொல்லகீகூடாது 
என்பார்கள்‌. மனக்‌ காயத்தை எண்ணிப்‌ பார்த்தேன்‌. நினைவோடையில்‌ 
வந்துவிட்டது). 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


42 
நான்‌ படித்த இராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளியில்‌ செங்கல்பட்டில்‌ 
ஆசிரியராக இருந்தவர்‌ திரு. இராமகிருஷ்ணன்‌. அவரிடம்‌ நான்‌ படிக்கவில்லை. 
அவருடைய சகோதரி எம்‌.ஏ.படிக்கும்போது பாடம்‌ நடத்தித்‌ தருவேன்‌. 
அதனால்‌ ராமகிருஷ்ணன்‌ சாரிடம்‌ நெருக்கமேற்பட்டது. நிலைமையைச்‌ 


சொன்னேன்‌. 

அவர்தான்‌ தில்லிக்கு 05 ரூபாய்‌ டிக்கட்‌ வாங்கித்‌ தந்தார்‌ ஜிடி எக்ஸ்பிரஸ்‌ 
இரெயிலுக்குச்‌ சென்டரல்‌ செல்லவேண்டும்‌. அன்று இரவு 7.30 மணிக்கு ரயில்‌. 
அண்ணனும்‌ அண்ணியும்‌ வேலைக்குச்‌ சென்றுவிட்டனர்‌. அம்மா அப்பாவும்‌ 
சாவுக்குச்‌ சென்றுவிட்டனர்‌. கடை வீதிக்குச்‌ சென்று 6 ரூபாய்க்கு ஒரு சிறிய 
இரும்புப்‌ பெட்டி வாங்கிக்‌ கொண்டேன்‌. 


இன்னும்‌ அதைப்‌ பத்திரமாக வைத்திருக்கிறேன்‌. நானே புளிசாதம்‌ தயாரித்துக்‌ 
கொண்டு இரயிலேறிவிட்டேன்‌. 


ஆகஸ்டு 15 காலை புது தில்லியில்‌ இறங்கி விட்டேன்‌. முதன்முறை நீண்டதூரப்‌ 
பயணம்‌. உறவினர்‌ மகன்‌ சீனு அண்ணா என்னை வரவேற்க இரயிலடிக்கு 
வந்திருந்தார்‌. அவருடைய தந்தையார்‌ இரயில்வேயில்‌ பணிபுரிந்ததால்‌ 
அவர்களுக்கு இரயில்வே குவார்ட்ரஸ்‌ கிடைதீதிருநதது, மிண்டோ பிரிட்ஜ்‌ 
சமீபம்‌. நடந்தே சென்றுவிட்டோம்‌. 


என்‌ வருகை குறிதது முன்னமேயே ஐனகபுரி பள்ளி நிர்வாகததினரிடம்‌ 
தெரிவித்திருந்தபடியால்‌ உணவுண்டபின்‌ என்னை ஜனகபுரிக்கு பஸ்‌ 
ஏற்றிவிட்டார்‌ அண்ணா. சிவாஜி ஸ்டேடியத்திலிருநீது இரண்டடுக்கு கொண்ட 
854 எண்‌ பஸ்‌ ஒன்றில்‌ 30 பைசாவிற்கு டிக்கட்‌ வாங்கிக்கொடுத்து, பஸ்‌ 
நடத்துநரிடம்‌ நான்‌ இறங்கவேண்டிய இடத்தில்‌ இறக்கிவிடும்படி சொல்லிச்‌ 
சென்றார்‌ அண்ணா. மேல்தளத்தில்‌ ஏறி அமர்நதேன்‌ இரண்டடுக்கானதால்‌ பஸ்‌ 
ஆமை வேகத்தில்‌ சென்றது! பஸ்ஸிலிருந்தவாறே தில்லியை வேடிக்கை 
பார்த்துக்கொண்டே சென்றேன்‌. ஒருமணி நேரம்‌ கழித்து பஸ்‌ ஜனகபுரி 
அடைந்தது. நடத்துநர்‌ சி2பி என்னுமிடத்தில்‌ இறக்கிவிட்டார்‌ கையில்‌ நான்‌ 
செல்லவேண்டிய இடத்தின்‌ முகவரி எழுதி வைத்திருந்தபடியால்‌ வருபவரிடம்‌ 
காட்டி சேருமிடம்‌ அடைந்தேன்‌. மாலை 5.30 மணியிருக்கும்‌, பூங்காவில்‌ 
லால்குடி ஜெயராமன்‌ அவர்களின்‌ வயலின்‌ இசைக்‌ கச்சேரி 
நடந்துகொண்டிருந்தது. சந்திக்க வேண்டிய கே.எக்வி ஐயா அவர்களின்‌ 
பெயரைச்‌ சொன்னதும்‌ அவரே தான்தான்‌ என்று அறிமுகம்‌ செய்துகொண்டார்‌. 
ஏற்கனவே என்னைப்பற்றித்‌ தெரிந்து கொண்டிருந்த (என்‌ அத்தை மகள்‌ மூலம்‌) 
காரணத்தால்‌ மறுநாள்‌ காலை முதல்‌ வேலைக்கு வரச்‌ சொல்லிவிட்டார்‌. 
சம்பளம்‌ குறித்து நான்‌ கேட்க வில்லை அப்போது. இசை மழையில்‌ நனைந்து 
இதயம்‌ குளிர்ந்து சித்தி வீடு திரும்பினேன்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


43 
மறுநாள்‌ காலை 6 மணிக்குக்‌ கிளம்பினேன்‌. பள்ளி நேரம்‌ காலை 8.30 மணி முதல்‌ 
மதியம்‌ 2.30 மணிவரை. 


இப்படியாகப்‌ பள்ளியில்‌ சேர்ந்த அனுபவம்‌ இருந்தது. பள்ளியில்‌ 12 அறைகள்‌ 
"ப" வடிவத்தில்‌ இருந்தன என்று சொன்னேனல்லவா! பஸ்‌ பள்ளி எதிரில்‌ 
நின்றது, காம்பவுண்டு சுவர்‌ கிடையாது, வாசலில்‌ காவற்காரன்‌ கிடையாது, 
உள்ளே சென்றேன்‌. மானேஜர்‌ துரைசாமி ஜயங்காரைச்‌ சந்திக்கச்‌ 
சொல்லியிருந்தார்‌. அவரைச்‌ சந்தித்தேன்‌. நேராக திருமதி சீதாலட்சுமி பிள்ளை 
தலைமை ஆசிரியையிடம்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. ஆறு, ஏழு ஆசிரியைகள்‌ 
இருந்தனர்‌. நான்‌ ஒருவன்தான்‌ ஆசிரியர்‌. வகுப்புகள்‌ எடுத்தேன்‌. மாணவர்கள்‌ 
மனதில்‌ இடம்‌ பிடித்தேன்‌. வகுப்பு நடத்தும்‌ திறன்‌ கண்டு மாணவர்கள்‌ 
மகிழ்ந்தனர்‌. தங்கு தடையில்லாத பேச்சு; தமிழ்‌ உணர்வு மாணவர்களை ஈர்த்தது. 
அவர்கள்‌ பெற்றோர்‌ காதுகளுக்கு எட்டியது. பெற்றோர்‌ காண விரும்பினர்‌. 


( | 
= pT 
LE (0) 


பள்ளிக்கு வர ஆரம்பித்தனர்‌. பிள்ளைகள்‌ கூறும்‌ புகழாரம்‌ கேட்டு மகிழ்ந்தோ 
மென்றனர்‌. அவர்கள்‌ குடும்பத்தில்‌ நானும்‌ ஒருவனானேன்‌. தினமும்‌ கனாட்‌ 
பிளேசிலிருநது வருவது சிரமம்‌. ஆகையால்‌ இங்கேயே குடிவர வேண்டினர்‌. 
அதுவும்‌ நல்லது என எண்ணினேன்‌. ஒருவர்‌ வீட்டில்‌ விருநதினனாக எவ்வளவு 
நாள்கள்‌ இருக்கமுடியும்‌. திருமிகு பார்த்த சாரதி என்னும்‌ பெற்றோர்தன்‌ வீட்டில்‌ 
ஓர்‌ அறை கொடுத்து தங்கிக்கொள்ளச்‌ சொன்னார்‌. நூதன்‌ ஸ்டவ்‌, குக்கர்‌ 
வாங்கிக்கொண்டேன்‌. அப்போது பள்ளியில்‌ சம்பளம்‌ 250 ரூபாய்‌ என்று 
பிறகுதான்‌ தெரியவந்தது. என்‌ மூன்றாவது சகோதரிக்குத்‌ துணையாக அவர்கள்‌ 
குழந்தைகளைப்‌ பார்த்துக்கொள்ளும்‌ என்‌ தாயும்‌, பள்ளி ஆசிரியையாக இருந்த 
சகோதரியின்‌ குடும்பத்தைப்‌ பார்த்துக்கொள்ள வேண்டியிருந்ததால்‌ என்‌ அம்மா 
என்னிடம்‌ வர மறுத்து விட்டார்‌ ஆனால்‌ தன்‌ கைச்‌ செலவிற்கு மாதம்‌ ஆயிரம்‌ 


ரூபாய்‌ அனுப்பவேண்டுமெனக கட்டளையும்‌ பிறநீதது. என்‌ சம்பளம்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியாது. எனது 250 ரூபாய்‌ சம்பளத்தில்‌ 1000 எப்படி 
அனுப்புவது. பிறகு 440 தநீதனர்‌ பள்ளி துவங்கும்‌ போதே தில்லி அரசாங்க 
அங்கீகாரம்‌ பெற்றிருந்த படியால்‌ மானியம்‌ பெற அடிப்படை ஊதியம்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


44 
தருவதாகக்‌ காட்டலாமென 440 ரூபாய்‌ வழங்கியிருக்கிறார்கள்‌. என்னுடன்‌ 
பணியாற்றிய உடன்பிறவா அன்புச்‌ சகோதரி இலட்சுமி ராசகோபாலன்‌ பள்ளி 
நேரம்‌ முடிந்த பிறகு தன்‌ வீட்டிற்கு அழைத்துச்‌ சென்று மாணவர்களுக்கு டியூஷன்‌ 
எடுக்க ஏற்பாடு செய்தார்‌. ஓரிரண்டு நாள்களுக்குள்ளாக இருபது முப்பது 
மாணவர்கள்‌ தனிப்படிப்பு பெற ஓடிவந்துவிட்டனர்‌. டியூஷன்‌ எடுக்கப்‌ பணம்‌ 
வாங்கமாட்டேன்‌. இருந்தாலும்‌ இருபது, ஐம்பது என்று வற்புறுத்தி 
கொடுத்தனர்‌. இதைக்கொண்டுதான்‌ பெற்றோருக்கு மாதம்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ 
அனுப்பி விடுவேன்‌ பெண்‌ செலவில்‌ இருக்கிறோம்‌ என்றில்லாமல்‌ மகன்‌ 
பராமரிப்பில்‌ இருப்பதாகக்‌ காட்டிக்கொள்ள உதவியதால்‌ அவர்களும்‌ மகிழ்நீது 
காலம்‌ தள்ளினர்‌. எப்படியோ அவர்கள்‌ சந்தோஷமாக இருந்தால்‌ போதும்‌. 


இதற்கிடையில்‌ பள்ளிக்‌ கட்டடம்‌ கட்டவேண்டித்‌ தீர்மானித்தனர்‌. நிதி உதவி 
வேண்டுமே! 774, ஜனகீபுறி தமிழ்‌ மன்றத்தினர்‌ தமிழ்‌ நாட்டிலிருநது நாடகக்‌ 
கலைஞர்களை வரவழைத்து தண்ணீர்‌ தண்ணீர்‌ மனோகரா, எஸ்‌.வி.சேகர்‌ 
நாடகங்கள்‌ மூலமாகவும்‌, திரைப்படங்களை பள்ளி வளாகத்தில்‌ போட்டுக்‌ 
காட்டியும்‌ நிதி திரட்டினர்‌. நம்‌ பள்ளியில்‌ பெற்றோரல்லாதோரும்‌ மனமுவந்து 
கணிசமான அளவில்‌ பொருளுதவி செய்தனர்‌ ரிஸர்வ்‌ பேங்க்கில்‌ பணியாற்றிய 
இராமன்‌ அவர்களின்‌ தொண்டு மறக்கமுடியாது. அதுபோலவே எஸ்‌. வி. 
சுப்பிரமணியம்‌, என்‌. எல்‌. நரசிம்மன்‌, எஸ்‌. எல்‌. நரசிம்மன்‌, ஆராவமுதன்‌, 
பேராசிரியர்‌ கிருஷ்ணமூர்த்தி, பள்ளி முதல்வர்‌ நடராஜன்‌, ஓ.எஸ்‌. சுந்தரம்‌ 
முதலானோர்‌ ஆற்றியிருக்கும்‌ தொண்டுகள்‌ மறக்க முடியாதவை. அதேபோல்‌ பி. 
கணேசன்‌, வி. டி. பாலன்‌, ஆறுமுகம்‌, பாலசுப்பிரமணியன்‌, அனந்தகிருஷ்ணன்‌, 
எ. நடராஜன்‌ முதலானோர்‌ பிற்காலத்தில்‌ உழைத்த உழைப்புகள்‌ நெஞ்சில்‌ 
நிறைந்தவை. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


45 
பண்டை நாளில்‌ அன்பர்கள்‌ அலுவல்‌ முடித்து வந்ததும்‌ ஒவ்வொரு நாள்‌ 
ஒவ்வொரு பிளாக்காக நிதி திரட்ட என்னை உடனழைத்துச்‌ செல்வர்‌. நான்‌ 
வரவிருப்பதை முன்கூட்டியே மாணவர்கள்‌ மூலம்‌ செய்தி அனுப்பி விடுவேன்‌. 
பெற்றோர்களும்‌ ஆவலுடன்‌ எதிர்பார்தீதுருப்பர்‌ இரவு பத்து மணியானாலும்‌ 
அயர்ச்சி இல்லாமல்‌ நிதிதிரட்ட பாடுபட்ட நிலையை எண்ணி எண்ணி 
வியக்கிறேன்‌. பெற்றோர்களும்‌ அகமகிழ்நீது அள்ளிக்‌ கொடுத்த நிலையை 
நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌. இன்றைய சூழ்நிலைக்குள்ள வேறுபாட்டை எண்ணி 
வியக்கிறேன்‌. 


பள்ளியில்‌ முதல்வரை நியமிக்க வேண்டி வேறொரு கிளைம்‌ பள்ளியிலிருந்து 
திருமிகு நடராசன்‌ அவர்களை இணை முதல்வராக நியமித்தனர்‌ அவர்‌ பள்ளிக்கு 
அரசாங்க மானியம்‌ பெற முயன்றது மறக்கவொண்ணாதது. அவரது 
துணைவியார்‌ கல்வித்‌ துறை அதிகாரியாக இருந்தவர்‌ கே. எச்‌ வி. அவர்கள்‌ 
உயர்மட்ட அதிகாரிகளின்‌ தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால்‌ பள்ளிக்கு 
அரசாங்க மானியம்‌ (மா ப்‌ யமி கிடைக்கும்‌ வழி பிறந்தது. 1.5.198[முதல்‌ 
பள்ளிக்கு மானியம்‌ வழங்கப்படும்‌ என்ற ஆர்டரைப்‌ பெற்ற இணை முதல்வர்‌ 
நடராசன்‌ ஐயா அவர்கள்‌ ஆர்டரை என்னிடம்‌ கொடுத்தார்‌ வணங்கி 
வாங்கிக்கொண்டேன்‌. உடனடியாக அம்பாள்‌ இராஜராஜேஸ்வரி கோவிலுக்குச்‌ 
சென்று அம்பாள்‌ திருவடியில்‌ வைத்து அவளருள்‌ பெற்றுவந்தேன்‌. அதை 
நினைத்தாலும்‌ இப்போதும்‌ கண்கள்‌ பனிக்கின்றன. 


இவர்கள்‌ மட்டுமல்ல அப்போது பள்ளி இணைச்‌ செயலராக இருந்த திரு ஏ. எச்‌. 
கணேசன்‌ தில்லித்‌ தமிழ்க்‌ கல்விக்‌ கழக நிர்வாகத்தினருடனும்‌ ஒவ்வொரு 
கூட்டத்‌ தொடரிலும்‌ குரலெழுப்பி கட்டடம்‌ கட்டித்தர ஏற்பாடு செய்தமை 
மறக்கமுடியாத ஒன்று. பேராசிரியர்‌ இராமாமிர்தம்‌ நம்‌ பள்ளிக்கு 
ஆற்றியிருக்கும்‌ தொண்டை யாராலும்‌ மறக்கமுடியாது. கட்டடம்‌ 
கட்டும்போதும்‌ மேற்கூரை கலவை போடும்போதும்‌ கடும்‌ வெயிலையும்‌ 


பனியையும்‌ பொருட்படுத்தாமல்‌ தன்‌ வீடு கட்டப்படுவதாக நினைந்து நினைந்து 
உள்ள உவப்போடு தன்னலம்‌ கருதாது ஆற்றியிருக்கும்‌ பணி, சொல்லில்‌ 
அடங்காது. ஆங்கெத்தில்‌ சொல்வது போல ஜனகபுரி பள்ளியைப்‌ 


பொருத்தவரை 6௦ Fther என்று தான்‌ கூறத்‌ தோன்றுகிறது. 


பதினொன்று பன்னிரண்டாம்‌ வகுப்புகள்‌ தொடங்கியபோதும்‌ பெளதிகத்திற்குத 
தக்க ஆசிரியர்கள்‌ கிடைக்காத நிலையில்‌ தாமே முன்வந்து வகுப்புகள்‌ நடத்திக்‌ 
கொடுத்ததை நினைவு கூறாவிட்டால்‌ நாம்‌ நன்றி மறநீதவர்களாவோம்‌. 
இக்காலத்தில்‌ இதுபோல தன்னலம்‌ கருதாத அன்பர்‌ கிடைப்பது அரிது. 
பிரின்சிபல்‌ நடராஜன்‌ அவர்கள்‌ ஆற்றியிருக்கும்‌ தொண்டு மகத்தானது. 
அவருடைய ஆங்கிலப்‌ பேச்சு கேட்டார்‌ பிணிக்கும்‌ தகையவை. தன்‌ 
பேச்சாற்றலால்‌ பெற்றோர்களைக்‌ கவர்வார்‌. பள்ளிக்கு வேண்டியது பெறுவார்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


46 
எனக்கு அவரிடம்‌ தனி ஈடுபாடு. தவறு செய்கின்றபோது சுட்டிக்காட்டவும்‌ 
தயங்கமாட்டார்‌ அவரிடம்‌ அன்பு கலநீத மரியாதை எப்போதும்‌ உடையவன்‌. 
அவரைப்‌ போலவே மறக்க முடியாத மற்றொரு முதல்வர்‌ திருமதி இந்துபாலா 
அம்மையார்‌ பழகுவதில்‌ பண்பாளர்‌ அரவணைத்துச்‌ செல்லும்‌ ஆற்றல்‌ 


அவரிடம்‌ எனக்கு மிகவும்‌ பிடிக்கும்‌. இருவரிடமிருநீதும்‌ தெரிந்து கொண்ட 
நிர்வாக நுணுக்கங்கள்‌ நான்‌ இரண்டாண்டுகள்‌ பள்ளி முதல்வர்‌ பொறுப்பு 
வகிக்கும்‌ நிலை ஏற்பட்டபோது பேருதவியாக இருந்தது. மறக்க முடியாதவர்கள்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌. 


பத்தாம்‌ வகுப்பு வரையே இருந்த இப்‌ பள்ளியில்‌ படித்த மாணவர்கள்‌ 
பதினோராம்‌ வகுப்பில்‌ சேர பிற கிளைப்‌ பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டனர்‌. 
அதிக மதிப்‌ பெண்‌ பெற்றிருந்தாலும்‌ பிற பள்ளிகளில்‌ வகுப்பில்‌ இடமில்லை 
என்ற காரணம்‌ காட்டி அறிவியல்‌ துறையில்‌ இடம்‌ கிடைக்காமல்‌ வணிகவியல்‌ 
கலைப்‌ பிரிவுத்‌ துறைக்குத்‌ தள்ளப்பட்ட காரணத்தால்‌ தம்‌ பள்ளியிலேயே 
பதினோராம்‌ வகுப்பைத்‌ தொடங்கி, எடுத்த எடுப்பிலேயே அறிவியல்‌, 
வணிகவியல்‌, கலைப்‌ பிரிவு மூன்று நிலைகளிலும்‌ வகுப்புகள்‌ தொடங்கிப்‌ 
போதுமான ஆசிரிய ஆசிரியைகளை நியமித்தனர்‌. 


பள்ளி நிர்வாகமே மூக்கன்மேல்‌ விரல்‌ வைக்குமளவிற்கு எப்போதும்‌ நூறு 
விழுக்காட்டை நழுவவிடாமல்‌ இருந்த அக்கால ஜனக&புரி பள்ளியை நினைந்து 
நினைந்து மகிழ்கிறேன்‌. அக்காலத்தில்‌ உடன்‌ பணியாற்றிய ஆசிரிய ஆசிரியைப்‌ 
பெருமக்களை எண்ணி எண்ணி உளம்‌ மகிழ்கிறேன்‌. அது ஒரு பொற்காலம்‌! 
அதுபோல்‌ அமைவது எக்காலம்‌! 


தினகர்‌ ராஜ்‌ ,மற்றும்‌ ஜனகபுரி பொசங்கிபூரில்‌ பூக்கடை வைத்துக்‌ குடும்பம்‌ 
நடத்திவந்த சேகர்‌ முதலானோரின்‌ தொண்டுகள்‌ நினைவு கூறத்‌ தக்கவை. 


ஒருவருக்கொருவர்‌ கருத்து வேறுபாடு கொண்டிருக்கலாம்‌. பள்ளி விழா என்றால்‌ 
தன்னலம்‌ துறந்து பொதுநலம்‌ பேணிய அன்பு நெஞ்சங்களை நினைத்துப்‌ 
பார்க்கிறேன்‌. அதேசமயம்‌ டி.டி.ஏ. மேனேஜ்மெண்ட்‌ நிர்வாகததினரும்‌ பள்ளி 
நலனில்‌ அக்கறை கொண்டு பள்ளி இணைச்‌ செயலர்களின்‌ வேண்டுகோளை 
ஏற்று தக்க சமயத்தில்‌ கைகொடுத்து உதவியதையும்‌ நன்றியறிதலோடு 
சுட்டிக்காட்டாவிட்டால்‌ நன்றி மறநீதவனாவேன்‌. நிற்க. 


பள்ளியிலும்‌ சுப்பிரமணிய பாரதியார்‌ நினைவுத்திறன்‌ போட்டிகள்‌, கட்டுரைப்‌ 
போட்டி, திருக்குறள்‌ போட்டி என பல்வேறு போட்டிகள்‌ முதல்‌ வகுப்பு முதல்‌ 
பன்னிரண்டாம்‌ வகுப்புகள்‌ வரை நடதீதுவேன்‌. வெற்றிபெற்ற மாணவ 
மாணவியர்க்கு நானே பரிசுள்‌ வாங்கித்தருவேன்‌. அதுமட்டுமல்லாமல்‌ ஒன்றாம்‌ 
வகுப்புமுதல்‌ பன்னிரண்டாம்‌ வகுப்பு வரை தமிழில்‌ முதல்‌ மதிப்பெண்‌ பெற்ற 
குழந்தைகளுக்குப்‌ பரிசுகள்‌ கொடுத்துவருவேன்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


47 
தில்லித்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, தமிழ்‌ இளைஞர்‌ பண்பாட்டுக்‌ கழகம்‌, அனைத்துப்‌ 
பள்ளிகளுக்கிடையே நடத்தப்படும்‌ அனைத்துத்‌ தமிழ்ப்‌ போட்டிகளிலும்‌ 
பெரும்பாலான மாணவர்கள்‌ பங்கேற்கும்‌ வகையில்‌ தனிப்‌ பயிற்சி அளித்தும்‌ 
என்‌ சொந்தச்‌ செலவிலேயே அவர்களை நிகழ்ச்சி நடைபெறும்‌ இடங்களுக்கு 
அழைத்துச்‌ சென்று முதலிரண்டு பரிசுகளை அள்ளிக்கொண்டுவரும்‌ 
குழந்தைகளின்‌ முகங்கள்‌ என்‌ மனக்கண்‌ முன்‌ ஒளிவிடுவதைக்கண்டு உளம்‌ 
பூரிப்படைகின்றேன்‌. இன்றளவும்‌ சுமார்‌ ஆயிரக்கணக்கான மாணவர்களின்‌ 
நெஞ்சு நிறைந்த ஆசிரியனாக இருப்பதையெண்ணி பெருமகிழ்ச்சி 
அடைகின்றேன்‌. 


தமிழ்க்‌ குழந்தைகள்‌ மட்டுமல்லாமல்‌ தமிழரல்லாத குழந்தைகளும்‌ 
தமிழ்ப்பற்று கொண்டு என்னிடம்‌ தமிழ்‌ கற்று தமிழ்ப்‌ போட்டிகளில்‌ 
பங்கெடுத்து பரிசு பெற்றுவந்த குழந்தைகளை நினைந்து நினைந்து உள்ளம்‌ 
பூரிப்படைகின்றேன்‌. தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ மட்டுமல்லாமல்‌, தில்லித்‌ 
தேர்வாணைய கமிஷனரின்‌ துணைவியாருக்கும்‌ தமிழ்ப்‌ பயிற்றுவித்த 
காலங்களை எண்ணி அசைபோட்டு வருகிறேன்‌. முப்பத்தைந்து ஆண்டுகள்‌ 
என்பது முப்பது நாள்கள்‌ போல்‌ கடந்து விட்டது. நினைவோடையை விட்டு 
நீங்கா நிலையில்‌ உள்ளது. ஒருவருக்குக்‌ கடந்தகால அனுபவங்கள்‌ தித்திக்கும்‌ 
தேனாகத்தானே இருக்கும்‌! என்றும்‌ மறக்கவொண்ணா மனிதர்களையும்‌ 
நெஞ்சை விட்டு நீங்காத காட்சிகளையும்‌ எண்ணியவாறே எழுபதானாலும்‌ 
இருபது வயதுடையவனாக வாழ்வில்‌ வசந்தகாலம்‌ நினைந்து மகிழ்ந்து 
கொண்டிருக்கிறேன்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


48 
பஞ்ச தந்திரக்‌ கதைகளில்‌ மிகுந்த ஈடுபாடு கொண்ட பரம தயாபரர்‌, 
கருணையுள்ளம்‌ கொண்டவர்‌ என்னிடத்தில்‌ அளவுகடந்த மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ உடையவர்‌ பெற்றோர்‌ ஆசிரியர்‌ சங்க செயலாளரா இருந்தவர்‌. 
பள்ளி மாணவர்களுக்குப்‌ பலவித போட்டிகள்‌ நடத்த என்னை ஊக்குவிததவர்‌. 
அவரது தொண்டினையும்‌ மறக்கமுடியாது. 028/6 என்றாலே கே.எஸ்‌. 
கிருஷ்ணமூர்த்திதான்‌ நினைவுக்கு வரும்‌. அவர்தம்‌ துணைவியாரும்‌ 
ஆற்றியிருக்கும்‌ தொண்டு மறக்க முடியாதது. அவரைப்போலவே மற்றோர்‌ 
நல்லுள்ளம்‌ கொண்டவர்‌ இந்தியன்‌ ஓவர்சீஸ்‌ வங்கியில்‌ பணிபுரிந்த 
இராமபத்திரன்‌. மனதில்‌ எதையும்‌ வைத்துக்கொள்ளாமல்‌ தவறைச்சுட்டிக்காட்டி 
திருத்திக்கொள்ளச்‌ செய்பவர்‌. 
பெருமைக்கும்‌ அன்பிற்கும்‌ பாத்திரமான, அமைதியான, ஆழமான சிந்தனை 
உடைய 838 வெங்கட்ராமனை யாரால்தான்‌ மறக்கமுடியும்‌. பள்ளியின்‌ 
பெற்றோர்‌ ஆசிரியர்‌ சங்கத்தின்‌ தலைவராக இருநது ஆசிரியர்கள்‌ செயலைப்‌ 
பாராட்டி ஊக்கப்படுத்திய பெருந்தகை, 74 அமைப்பு உருவாவதற்கு ஒப்பற்ற 
தூணாயிருந்தவர்‌. 


டி.கே.வி என்று அழைக்கப்படும்‌ அவர்தம்‌ நெடிய உருவமே நெஞ்சில்‌ 
நிறைந்துள்ளது. திருமிகு கிருஷ்ணமூர்த்தி, திருமிகு நாராயணசாமி மற்றும்‌ 
அவர்கள்‌ தம்‌ துணைவியர்‌ மக்கள்‌ தம்‌ பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்லாமல்‌ 
பள்ளிக்‌ கட்டட நிதி திரட்டவும்‌ பள்ளி வளாகத்தில்‌ திறநத வெளியில்‌ அடிக்கடி 
திரைப்படங்கள்‌ போட்டுக்காட்டியும்‌ ஆற்றிய தொண்டுகள்‌ மறக்கமுடியாதவை. 


அதேபோல அசோகலேலண்ட்‌ கம்பெனியில்‌ பணிபுரிந்த C25 8 வெங்கட்ராமன்‌, 
C2b 20 C Shankar ஆற்றிய தொண்டுகள்‌ நினைவில்‌ அசைபோடச்‌ செய்கின்றன. 
ஓட்டுமொத்த 774 குடும்பத்தினர்‌ பள்ளி வளர்ச்சிக்காகவே பாடுபட்டதை 
மறந்தால்‌ நன்றி மறநதவனாவேன்‌. 


நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது 


அன்றே மறப்பது நன்று 
என்பதுதானே வள்ளுவன் காட்டிய வழி. 


பள்ளிக்குழைத்த நெஞ்சங்களை 
என்றும்‌ நினைவு கொள்ளும்‌ அன்பன்‌ 


ஜனகபுரி சீனிவாசன்‌ 
தமிழாசிரியர்‌ (ஓய்வு) 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


49 


தொடர்‌- 2 
எளிய முறையில்‌ யாப்பறிவோம்‌! 


நெருப்பலையார்‌ இராம. இளங்கோவன்‌, 
பொருளாளர்‌, 
பெங்களூரு தமிழ்ச்‌ சங்கம்‌ 


பாடம்‌-2. அசை 


கவிதை யாப்பிலக்கண முதல்‌ பாடத்தில்‌ எழுத்துகள்‌, 


எழுத்துகளில்‌ குறிலெழுத்து எவை? நெடிலெழுத்துகள்‌ எவை? - 
மாத்திரை என்ற ஒலியளவு என்ன? என்று வாசித்துணர்ந்தோம்‌; இனி அசையைப்‌ 


பற்றி அறிவோமா? வாருங்கள்‌ என்னுடன்‌ வந்து தான்‌ கற்றுப்‌ பாருங்களேன்‌. 
உங்களுக்கே ஊட்டச்‌ சததுக்‌ கிடைத்தது போலாகும்‌. நான்‌ இயம்புவது 
வெறுமனே அல்ல! உண்மை! இதோ அடுத்த பாடம்‌. 


அசை: 


எழுத்துகளால்‌ அசைக்கப்‌ படுதலால்‌ அசை என்றானது; இந்த அசைகள்‌ இரண்டு 
வகைப்படும்‌; நேரசை என்றும்‌, நிரையசை என்றும்‌ வழங்கப்படுகிறது. 


நெடிலும்‌, நெடிலுடன்‌ ஒற்றும்‌ வருதல்‌ நேரசையாகும்‌. குறிலுடன்‌ ஒற்றிணைநது 
வந்தாலும்‌ நேரசை என்றே கொள்ளல்‌ வேண்டும்‌. 


நேரசைக்கு எடுத்துக்‌ காட்டாக: 


நீர்‌ நீ என்ற நெடில்‌ தனித்தும்‌ இயங்கும்‌; ஒற்றுடன்‌ இணைந்தும்‌ 'ர்‌' சேர்ந்து நீர்‌ 
என நேரசையாக விளங்கும்‌. நேரசைக்குரிய ஒரெழுத்துச்‌ சொற்கள்‌ சில காண்க: 
ஆ ஈ ஊ, மா, பர நீ, த, நா பூ இப்படிப்‌ பல ஓரெழுத்துச்‌ சொற்கள்‌ தனித்து 
ஓரசையாகவும்‌, ஒற்றுடன்‌ இணைந்து ஓரசையாகவும்‌ நேரசையாக இயங்கும்‌. 
குறிலுடன்‌ ஒற்றிணைநீதாலும்‌ நெடிலாகி நேரசையாக விளங்கும்‌. 


எடுத்துக்‌ காட்டாக: 


கண்‌, மண்‌, பெண்‌, விண்‌, கல்‌, புல்‌ இப்படிப்‌ பல. இதற்கு வாய்பாடு என்பர்‌. 


நேரசைக்கு நான்கு வகையும்‌, நிரையசைக்கு நான்கு வகையும்‌ என இரண்டுக்கும்‌ 
தனித்தனியே நான்கு, நான்கு வகைப்படும்‌. 


நேர்‌ அசை நான்கு வகைப்படும்‌: அவை: 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


50 
1) குறறெழுத்துத்‌ தனித்து வருவது -௧. 


2) குற்றெழுத்து ஒற்றுடன்‌ வருவது-கல்‌. 

3) நெட்டெழுத்துத்‌ தனித்து வருவது- தே. 

4) நெட்டெழுத்து ஒற்றுடன்‌ வருவது-தேன்‌. 
நிரை அசை நான்கு வகைப்படும்‌; அவை: 
இரண்டு குறறெழுத்துகள்‌ இணைந்து வருவது 


'பல' என்ற சொல்‌ ஈரெழுத்துச்‌ சொற்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டுச்‌ சொல்லே 
ஆகும்‌. 


இரண்டு குற்றெழுத்துகள்‌ இணைந்து ஒற்றுடன்‌ வருவது 


'நிறம்‌' என்ற சொல்‌ மூன்றெழுத்துக்கான ஒரு சொல்லுக்கு எடுத்துக்‌ காட்டான 
ஒரு சொல்லாகும்‌. 


ஒரு குற்றெழுத்தும்‌ ஒரு நெட்டெழுத்தும்‌ இணைந்து வருவது 

'கனா' என்ற சொல்‌ எடுத்துக்‌ காட்டான ஒரு சொல்லாகும்‌. 

ஒரு குற்றெழுத்தும்‌ ஒரு நெட்டெழுத்தும்‌ இணைந்து ஒற்று சேர்ந்து வருவது 
'இறால்‌' என்ற சொல்‌ எடுத்துக்‌ காட்டான ஒரு சொல்லாகும்‌. 

இதற்குத்‌ தொல்காப்பியரின்‌ செய்யுளை நோக்குவோம்‌. 


குறிலே நெடிலே குறில்‌ இணை குறில்நெடில்‌ 
ஒற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி 
நேரும்‌ நிரையும்‌ என்றிசிற பெயரே! 


என்கிறார்‌ உற்று நோக்குக. 


அசை பிரிக்கும்‌ போது பொருள்‌ ( கருத்து) பார்த்தலாகாது. சீரைப்‌ பிரிக்கும்போது 
பகீகதீதில்‌ உள்ள சீரையும்‌ சேர்த்துப்‌ பிரிக்கலாகாது. சநதி நீக்கி அசை பிரிக்காமல்‌ 
சந்தி சேர்த்தே அசையைப்‌ பிரிக்க வேண்டும்‌. ஐகார எழுத்துகளான ஐ, ஒள லை, 
னை, ணை, செள, பெள யாவும்‌ நெடிலெழுத்துகளே! இருப்பினும்‌ இந்த ஐகார 
எழுத்து சீரின்‌ முதலெழுதீதாக வந்தால்‌ நெடிலாகும்‌; இதே எழுத்து சீரின்‌ 
இடையில்‌ வந்தால்‌ குறிலாக மாறும்‌. 


எடுத்துக்‌ காட்டாக: 


ஐயம்‌- ஜஃ யம்‌- ஐயம்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


51 
ஐகாரம்‌ சீரின்‌ முதலெழுத்தாக வந்ததால்‌ நெடிலாக வந்தது. இதே ஐகார எழுத்து 
இடையில்‌ வருவதையும்‌ பார்த்து விடுவோமே! 
சுவைப்போம்‌- சுவைப்‌* போம்‌ - சுவைப்போம்‌ என்ற சீரில்‌ வை என்ற ஐகாரம்‌ 
சு வுக்கடுத்து வந்ததால்‌ நெடிலென்ற நிலை மாறி செல்வந்தர்‌ ஏழை ஆனது போல்‌ 
சு என்ற உதவியுடன்‌ சேர்ந்து நிரையசையாக மாறி விடுவதைக்‌ காணுங்கள்‌. 


நிரையசைக்கு எடுத்துக்‌ காட்டாக வாய்பாடு காண்க: 


குறில்‌, குறிலிணை, குறிலிணையொற்று எழுத்துகள்‌ வந்தால்‌ அது நிரையசை; 
இநத அசை எப்படி நிரையசையைப்‌ பிரிக்க வேண்டும்‌ என்பதைப்‌ பிரித்துப்‌ 


பார்ப்போமா? சுணக்கம்‌ காட்டாமல்‌ என்‌ பின்னே வந்துதான்‌ பாருங்களேன்‌. 
அசை பிரிப்பதைக கற்க வேண்டாமா? அதனால்‌, வாருங்கள்‌. 


கடல்‌- என்பது ஒரு சொல்‌. இதை, 

க- குறில்‌ 

கட- குறிலிணை 

கடல்‌- குறிலிணையொற்று. இதில்‌ 

௧- என்ற ஒற்றைக்‌ குறில்‌ அசையாகாது. 
கட- என்ற ஈரெழுத்தோ ஓரசையாகும்‌. 


கடல்‌- என்ற மூவெழுத்து இணைந்தும்‌ அசையாகும்‌. இவ்வசை நிரையசை என்ற 
ஓரசை எனப்படும்‌. 


நிரையசைக்கு வேறு எடுத்துக காட்டாக: 


மணம்‌, மலந்‌ பற, பலந்‌ தனி, கனி, இனி, அகம்‌, வலம்‌, வட, மொழி, நிறம்‌ 
இப்படி பற்பல நிரையசைகளாகும்‌; என்பதை நினைவில்‌ கொள்க. 


குறிலுக்கடுத்து நெட்டெழுத்து வந்தாலும்‌, குறில்‌ நெடிலுடன்‌ ஒற்று 
இணைந்தாலும்‌ மூன்றெழுத்தும்‌ சேர்ந்து நிரையசையாகும்‌. 


எடுத்துக்‌ காட்டுச்‌ சொற்கள்‌: 


விறால்‌, இறால்‌, குராக்‌, படார்‌ வரால்‌, முகாம்‌- இப்படி பற்பல சொற்கள்‌ 
நிரையசைகளாகும்‌. 


இனி அசைகளைப்‌ பிரிப்பது எப்படி என்பதைப்‌ பார்ப்போம்‌: 


சற்றே - என்பது ஒரு சீர்‌. இதை, 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


52 
சற்‌ - நேரசை 


றே - நேரசை 

இது தேமா என்ற வாய்பாட்டில்‌ வரும்‌ ஈரசைச்‌ சீராகும்‌. 
போற்று - என்பதும்‌ ஒரு சீர்‌ இதை, 

போற்‌ - நேரசை 

று- நேரசை 


இதுவும்‌ தேமா என்ற வாய்பாட்டில்‌ வரும்‌ ஈரசைச்‌ சீராகும்‌. இதில்‌ போற்று என்ற 
சீரில்‌ ற என்ற குறில்‌ உள்ளதே! குறில்‌ எப்படி நெடிலாகும்‌ என்ற ஐயம்‌ வரும்‌. 
இல்லையா? உங்களுக்கு வநீதிருப்பது நியாயமான ஐயம்‌ தான்‌. விளக்குவது 
இலக்கண ஆசிரியரின்‌ கடமை அல்லவா? அதனால்‌ விவரிப்பதை நோக்குங்கள்‌. 


அதாவது, சீரின்‌ ஈற்றெழுத்தாகக (கடைசி எழுத்தாககி குறில்‌ வருமாயின்‌ அச்சர்‌ 
அத்துடன்‌ முடிவதாலும்‌ பக்கத்தில்‌ வேறு எழுத்து இல்லாததாலும்‌ குறிலே 
நெடிலாக மாறும்‌ என்பதை நினைவில்‌ கொள்க. 


அடுத்து மூவசைச்‌ சீர்களை அசைப்‌ பிரித்தறிவோமா? வாருங்கள்‌; வந்து ஊன்றி 
நோக்குங்கள்‌: 


துவையலரை- 


துவை- (இரண்டு குறில்‌ இணைந்து வருவதைக்‌ குறிலிணை என்க.) 
குறிலிணையால்‌ ஆன நிரையசை. 


யல - குறிலிணையால்‌ ஆன நிரையசை 

ரை- என்பது ஐகார ஓசையுடைய நெடிலெழுத்தென்பதால்‌ நேரசை இது. ஆக; 
துவை- நிரையசை 

யல- நிரையசை 

ரை -நேரசை (இது மூவசையாலான கருவிளங்காய்‌ சீராகும்‌. 

அடுத்து; 

தம்பியொரு 

தம்‌ - நேரசை 


பியொ- நிரையசை 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


53 
ரு - நேரசை 


மேலே சுட்டிக்‌ காட்டியது போல்‌, மேற்காணும்‌ சீரின்‌ ஈற்றெழுத்தாக ௬ என்ற 
குறில்‌ வந்தாலும்‌ நெடிலாகவே சீரின்‌ ஈறிறெழுத்தைக்‌ கருத்தில்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌ (இதுவும்‌ மூவசையாலான கூவிளங்காய்‌ என்ற சீராகும்‌. 


அடுத்து; 

பச்சடிவை 

பச்‌. நேரசை 

சடி- நிரையசை 

வை - நேரசை (இதுவும்‌ மூவசையாலான கூவிளங்காய்‌ சீராகும்‌). 
வற்றலே 

வற்‌- நேரசை 

றலே- நிரையசை (இது ஈரசையாலான கூவிளம்‌ என்ற சீராகும்‌) 


குறிலெழுத்துக்கடுத்து, 'லே' என்ற நெடிலெழுத்து வந்தும்‌ எப்படி நிரையாகும்‌? 
என்று நீங்கள்‌ கேட்பதும்‌, ஐயப்படுவதும்‌ மிகச்‌ சரியே! ஆக, விளக்குவது 
என்னவெனில்‌, குறிலுக்கடுத்து நெடிலெழுத்து வந்தால்‌ குறிலை 
அடிப்படையாகக்‌ கொண்டு அநத அசை நிற்கும்‌. குறிலுடன்‌ நெடில்‌ வந்ததால்‌ 
குறிலைச்‌ சார்ந்தே நெடிலெழுத்து நிற்பதால்‌ தனித்தியங்க இயலாததால்‌ 
தொழிலதிபரைச்‌ சார்ந்தே தொழிலாளி இருப்பது போல, நிரையசையாகவே 
கொள்ளல்‌ வேண்டும்‌. 


இப்பாடத்தின்‌ இறுதியில்‌ ஒரு சீரைப்‌ பிரித்தறிவோம்‌. 


காயமிட்டுக - 


கா- நேரசை. 
யமிட்‌ - நிரையசை 


டுக்‌ - நேரசை (இது மூவசையாலான கூவிளங்காய்‌ என்ற சீராகும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


54 
ஒரு ரூபாய்‌ அறிவியல்‌ தமிழ்‌ மன்றத்தின்‌ கதை 
- பகுதி 3 


அறிவியல்‌ தமிழுக்கான 50 ஆண்டுத்‌ திட்டம்‌: 


வருகின்ற 50 ஆண்டுகளில்‌ (2017 - 2067) அறிவியல்‌ தமிழை உலகின்‌ சிறநத 
அறிவியல்‌ மொழியாக மாற்ற, "மாபெரும்‌ உந்து ஆற்றலை அளிக்கக்‌ கூடிய 
அமைப்பு எதுவாக இருக்க முடியும்‌” எனும்‌ கேள்விக்கான விடையே, "ஒரு 
ரூபாய்‌ அறிவியல்‌ தமிழ்‌ மன்றம்‌” ஆகும்‌. 


மீண்டும்‌ கேள்வியை ஆழ்நது நோக்குவோம்‌ “எவ்விதமான ஆற்றல்‌ அறிவியல்‌ 
தமிழுக்குக்‌ கிட்டினால்‌, அது 21ஆம்‌ நூற்றாண்டில்‌ மிகப்‌ பெரிய வெற்றியை 
அறிவியல்‌ தமிழுக்குக்‌ கொண்டு வந்து, அதன்‌ பிறகு வரும்‌ நூற்றாண்டுகளிலும்‌ 
அந்த வெற்றியைத்‌ தக்க வைத்துக்‌ கொள்ள உறுதுணையாக இருக்கும்‌" 
என்பதுதான்‌ முழுமையான கேள்வி. இதற்கான விடையை நோக்கியே, "ஒரு 
ரூபாய்‌ அறிவியல்‌ தமிழ்‌ மன்றம்‌” கடந்த ஐந்து ஆண்டுகளில்‌ மெதுவாகப்‌ 
பயணிப்பதை மன்றத்தின்‌ உறுப்பினர்களால்‌ உணர முடிகிறது. அவ்வாறு உணர 
முடிந்தவர்களால்‌ மட்டுமே மன்றத்துடன்‌ தொடர்ந்து பயணிககவும்‌ முடிகிறது. 


இயல்‌ தமிழ்‌, இசைத்‌ தமிழ்‌, நாடகத்‌ தமிழ்‌ ஆகியவற்றின்‌ வெற்றியை அறிவியல்‌ 
தமிழின்‌ வெற்றியாகக்‌ கருத முடியாது. நான்காவது தமிழாக பொதுவாக 
மக்களால்‌ சிந்திக்கப்பட்டாலும்‌ உண்மையில்‌ ஆதி தமிழன்‌ பயன்படுத்திய 
தமிழாக, முதல்‌ நிலையில்‌ இருப்பது அறிவியல்‌ தமிழ்‌ தான்‌. 


சமயச்‌ சார்பற்ற ஆதிமனிதன்‌, இயற்கையின்‌ ஆற்றலை நேரடியாகப்‌ போற்றி, 
இயற்கையுடன்‌ இயைந்து வாழ்ந்த காலத்தில்‌, அறிவியல்‌ தமிழ்ச்‌ சிந்தனை 
அவனுக்கு வெகுவாக இருநதது. ஆனால்‌ இன்று நான்காவது தமிழாக அது 
பின்னுக்குத்‌ தள்ளப்பட்டு உள்ளது. இநீநிலையை மாற்றுவதற்கான தீர்வினை 
நோக்கியே இக்கேள்வி அமைந்துள்ளது. 


இக்‌ கேள்வியை தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ முன்வைத்த நிலையில்‌ ஏழு வகையான 
விடைகளை நம்மால்‌ பெற முடிந்தது. 


(1) தமிழ்‌ மொழியைப்‌ பேசுபவர்கள்‌ மிகப்‌ பெரிய அளவில்‌ அறிவாற்றலில்‌ 
சிறந்தவர்களாக இருந்தால்‌ இந்நிலை சாத்தியமாகும்‌. 


(2) தமிழ்ச்‌ சார்ந்த அமைப்புகள்‌ ஆற்றல்‌ வாய்ந்தவையாக இருநீதால்‌ இந்நிலை 
எளிதில்‌ சாதீதியமாகும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


55 
(3) உலக நாடுகள்‌ தமிழ்‌ மொழியை உலக மொழியாக ஏற்கும்‌ நிலையில்‌ 


இந்நிலை சாத்தியமாகும்‌. 


(4) தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ கொண்டுள்ள வணிகர்கள்‌ தமது 
பொருளாதாரத்தில்‌ உயர்வு நிலையை அடையும்‌ போது இந்நிலை தானாகவே 
சாத்தியமாகும்‌. 


(5) தமிழ்‌ மொழியில்‌ அறிவியல்‌ தமிழை மேம்படுத்தினால்‌ இந்நிலை 


உடனடியாகச்‌ சாத்தியமாகும்‌. 


(6) தமிழக அரசு அறிவியல்‌ தமிழுக்கான நிதி உதவியை அதிகமாக்கும்‌ நிலையில்‌ 
இந்நிலை நிரந்தரமாகச்‌ சாத்தியமாகும்‌. 


(7) உலகத்‌ தமிழர்களின்‌ பொருளாதார சக்தியை அறிவியல்‌ தமிழுக்காக ஒரு 
புள்ளியில்‌ இருத்தி அதனைத்‌ தெளிவான கட்டமைப்புடன்‌ வழிநடத்தினால்‌ 
இந்நிலை உண்மையில்‌ சாத்தியமாகும்‌. 


மேலுள்ள ஏழு வகையான பதில்களையும்‌ நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்கும்‌ பொழுது 
ஒரு முக்கியமான விடை நமக்குத்‌ தெள்ளத்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌. ஆனால்‌ ஒரு 
தெளிவான பார்வை நமக்கு இருந்தால்‌ மட்டுமே அந்த விடை நம்‌ கண்களில்‌ 
தென்படும்‌. மயங்கிக்‌ கூறலும்‌, சார்போடு சிந்திப்பதும்‌, விடையை நாம்‌ 
நெருங்குவதை நிச்சயமாகத்‌ தடுக்கும்‌. இவ்வாறு அது ஏற்கனவே பலரைத்‌ 
தடுத்திருப்பதும்‌ உண்மைதான்‌. இனி ஒவ்வொன்றாகப்‌ பதில்களை 
ஆராய்வோம்‌. 


(7) தமிழ்‌ மொழியைப்‌ பேசுபவர்கள்‌ மிகப்‌ பெரிய அளவில்‌ அறிவாற்றலில்‌ 
சிறந்தவர்களாக இருந்தால்‌ இந்நிலை சாத்தியமாகும்‌. 


இப்பொழுதும்‌ இந்த நிலை நம்மிடையே ஓரளவிற்கு உள்ளதுதானே? கடந்த 30 
ஆண்டுகளில்‌ தொழில்நுட்பத்தில்‌ உயர்ந்த நிலையில்‌ உள்ள நாடுகளுக்குப்‌ 
பல்லாயிரம்‌ தமிழர்கள்‌ பல்வேறு காரணிகளுக்காகக்‌ குடிபெயர்ந்து உள்ளார்கள்‌, 
இன்னமும்‌ நிறையத்‌ தமிழ்‌ இளைஞர்கள்‌ அயலகம்‌ சென்று சேர உள்ளார்கள்‌. 
மாபெரும்‌ தொழில்நுட்பம்‌ வாய்ந்த இடங்களில்‌ தமிழர்கள்‌ பணியாற்றினாலும்‌, 
நாம்‌ எதிர்பார்க்கும்‌ மாபெரும்‌ திறனை இவர்களால்‌ தமிழுக்கு வழங்கிட 
முடியுமா? எனும்‌ கேள்விக்கு விடையை உங்களிடமே விட்டுவிடுகிறோம்‌, பதில்‌ 
உங்களுக்கு நன்றாகவே தெரியும்‌. 


தமிழார்வம்‌ உள்ளவர்கள்‌ நிறையபேர்‌ மாபெரும்‌ சக்தி வாய்ந்த இடங்களில்‌ 
அமர்ந்து கொண்டு அழகான தமிழ்ப்‌ பணிகளை அருவமாகச்‌ செய்து 
வருகிறார்கள்‌. இவர்களை நாம்‌ மனதார பாராட்ட வேண்டும்‌. ஆனால்‌ இவர்கள்‌ 
எத்தனை விழுக்காடு உள்ளார்கள்‌? தமிழ்‌ என்றவுடன்‌ முகம்‌ சுளிக்கும்‌ மக்களும்‌, 
தமிழ்‌ நிகழ்வுகளுக்குக்‌ குடும்பத்துடன்‌ ஆண்டுக்கு ஒரு முறை வருவதையே 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


56 
மாபெரும்‌ சாதனையாகச்‌ சிந்திக்கும்‌ மக்களும்‌, புலம்‌ பெயர்ந்து வாழ்பவர்களுள்‌ 
உள்ளார்கள்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளுக்குத்‌ தமிழ்‌ பேசும்‌ வாய்ப்புகளை வழங்குவதே கடினம்‌ 
எனும்‌ சூழ்நிலை நிலவுவதும்‌, தமிழ்க குடும்பமாகத்‌ தழைக்கவே அவர்களில்‌ 
பலரும்‌ சிரமம்‌ அடைவதும்‌ உண்மை நிலைதானே? வீட்டுக்கு உள்ளாகவாவது 
தமிழில்‌ பேசுங்கள்‌, பிள்ளைகளுக்குத்‌ தமிழைக்‌ கற்றுக்‌ கொடுங்கள்‌ என்று 
முழக்கமிடுவதிலேயே இவர்களில்‌ மொழியார்வம்‌ உள்ளவர்களின்‌ பலரின்‌ 
நேரம்‌ வெகுவாகக்‌ கரைந்து விடுகிறது. இவர்கள்‌ வாழும்‌ நாடுகளில்‌ தமிழ்ச்சங்க 
தலைவர்கள்‌ இயல்‌, இசை, நாடகம்‌ மீது காட்டும்‌ ஆர்வத்தை அறிவியல்‌ தமிழ்‌ 
மீது காட்டாமல்‌ இருந்தாலும்‌ அதனை எதிர்கொண்டு அறிவியல்‌ தமிழ்‌ 
நிகழ்வுகளை உங்கள்‌ நிகழ்வுகளுக்கு இடையே வையுங்கள்‌ என்று கூற இவர்கள்‌ 
படும்‌ சிரமமும்‌, அந்த அறிவுரை பலமுறை ஏற்கப்படாத அறிவுரையாகக கீழாகக 
கிடத்தப்படுவதையும்‌ எதார்த்தததில்‌ நம்மால்‌ காண முடியும்‌. தமிழ்ச்‌ சங்கத 
தலைவர்களாகவே இவர்கள்‌ உயர்ந்தாலும்‌ மீண்டும்‌ இயல்‌, இசை நாடகம்‌ முன்‌ 
அறிவியல்‌ தமிழை வீட்டுக்‌ கொடுக்கும்‌ நிலையே இவர்களுக்கும்‌ ஏற்படுகிறது 


என்பது கசப்பான உண்மை, பேசாப்‌ பொருள்‌. 


அறிவியல்‌ தமிழில்‌, பொறியியல்‌ துறையில்‌ நல்ல மாற்றங்கள்‌ இருந்தாலும்‌, 
மருத்துவத்‌ துறை, பொருளாதாரம்‌ ஆகிய துறைகளில்‌ அறிவியல்‌ தமிழ்‌ சார்ந்த 
முன்னேற்றம்‌ சற்றுச்‌ சறுக்கலாகவே உள்ளது. அமெரிக்கா. கனடா போன்ற 
நாடுகளில்‌ தற்பொழுது சற்றுச்‌ சிறப்பான மாற்றம்‌ நிலவுகிறது. ஆனால்‌, 
வளைகுடா நாடுகளில்‌ நிலைமை எவ்வாறு உள்ளது? ஐரோப்பாவில்‌ நிலைமை 
எவ்வாறு உள்ளது? என்பதை, சினம்‌ தவிர்த்துச்‌ சநதித்தால்‌ உண்மை தெரியும்‌. 


அறிவியல்‌ தமிழ்த்‌ துறைகளில்‌ ஒரு சிலர்‌ அழகுறப்‌ பணியாற்றினால்‌ அதனால்‌ 
தமிழ்‌ மொழி உலக அளவில்‌ முன்னேற்றம்‌ அடைந்து விடுமா? இது போதுமா 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


57 
அறிவியல்‌ தமிழுக்கு? என்று கேள்வி எழுவது இயல்பே. தனி மனிதர்கள்‌ 
முயன்றால்‌ தேர்‌ இழுக்கலாம்‌; இழுக்க முடியாது என்றில்லை. ஆனால்‌, சீனம்‌, 
பிரெஞ்சு, ஜெர்மன்‌ போன்ற மொழிகளில்‌ பலர்‌ முயன்று இழுக்கும்‌ தேர்‌ 
தமிழுக்கு முன்னால்‌ செல்வதை இந்த நிலையால்‌ மாற்ற முடியுமா ? 


(2) தமிழ்‌ சார்ந்த அமைப்புகள்‌ ஆற்றல்‌ வாய்நீதவையாக இருந்தால்‌ இது 
சாத்தியமாகும்‌. 

ஆற்றல்‌ வாய்ந்த, தமிழ்ச்‌ சார்ந்த அமைப்புகள்‌ பொதுவாக ஆற்றல்‌ வாய்ந்த 
தமிழ்ச்‌ சங்கத்‌ தலைவர்களை உருவாக்கும்‌. அத்தகைய தமிழ்ச்‌ சங்கங்கள்‌ 
ஏற்கனவே, நிறையவே சமூகத்தில்‌ உள்ளன. ஆனால்‌, நாம்‌ தேடும்‌ விடைக்கான 
சூழ்நிலையை அவை நெருங்குமா? 


உலக அளவில்‌ நடைபெறும்‌ மாபெரும்‌ தமிழ்‌ நிகழ்வுகளில்‌ இயற்றமிழ்‌, 
இசைத்தமிழ்‌, நாடகத்‌ தமிழ்‌ இருக்கும்‌ உயரத்தில்‌ அறிவியல்‌ தமிழ்‌ உள்ளதா? 
21ஆம்‌ நூற்றாண்டில்‌ அறிவியல்‌ துறைகள்‌ உலகின்‌ உச்சத்தை வருடி 
விளையாடும்‌ நிலையில்‌ - தமிழ்‌ மேடைகளில்‌ மகுடம்‌ பெறுவது - சிறப்புப்‌ 
பட்டிமன்றம்‌, திரைப்படப்‌ பாடல்களின்‌ அணிவகுப்பு, வணிகம்‌ பற்றிய 
சிந்தனைகள்‌ என்று உள்ளவரை, அறிவியல்‌ தமிழுக்கான நாம்‌ காணும்‌ கனவு 
கனவாகவே இருக்கும்‌. 


(3) உலக நாடுகள்‌ தமிழ்‌ மொழியை உலக மொழியாக ஏற்கும்‌ நிலையில்‌ 
இந்நிலை சாத்தியமாகும்‌. 


பல நாடுகள்‌ தமிழை உலக மொழியாக அங்கீகரிக்கத்‌ துவங்கியுள்ளன. பல 
நாடுகளின்‌ அரசுகள்‌ தமிழுக்கான சிறப்பு நாட்களை அறிவித்துள்ளன. பல 
நாடுகளில்‌ பெயர்ப்‌ பலகைகள்‌ தமிழில்‌ உள்ளன. சட்டங்கள்‌ தமிழில்‌ உள்ளன. 
மேலும்‌, பல்வேறு நிலப்பகுதியில்‌ வாழும்‌ தமிழர்களுகீகு அறிவியல்‌ தமிழ்‌ 
சார்ந்த சமூக இடர்பாடுகள்‌ பலவாறு உள்ளன. தமிழ்நாட்டில்‌ உள்ள 
தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவியல்‌ தமிழ்ச்‌ சார்ந்த இடர்பாடுகள்‌ 
சிங்கப்பூரில்‌ வாழும்‌ தமிழர்களுக்கு இருக்கும்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்க முடியாது. 
சிங்கப்பூரில்‌ வாழும்‌ தமிழர்களின்‌ சூழலும்‌ கனடாவில்‌ உள்ள தமிழர்களின்‌ 
சூழலும்‌ ஒத்திருக்குமா? இலங்கையில்‌ உள்ள தமிழர்களுடைய எதார்த்த 
வாழ்வியல்‌ நிலையும்‌, மொரிசியஸ்‌ நாட்டில்‌ உள்ள தமிழர்களுடைய நிலையும்‌ 
ஒரே மாதிரியாக இருக்குமா ? 


ஒவ்வொரு நிலப்‌ பகுதிக்கும்‌ அதற்கென்று ஒரு அரசியல்‌ உள்ளது. அந்த அரசியல்‌ 
சூழலில்‌ அறிவியல்‌ தமிழ்‌ முன்னேற்றம்‌ அடையும்‌ பொழுது மட்டுமே அந்த 
நிலப்பகுதியில்‌ அறிவியல்‌ தமிழ்‌ சிறப்பான மாற்றத்தை அடையும்‌. ஆனால்‌ நம்‌ 
கேள்வி, ஒர்‌ உலக மொழியாக, பிற உலக மொழிகளைத்‌ தாண்டி, அறிவியல்‌ 
தமிழ்‌ முன்னேறுவதற்கு நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்பதுதான்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


58 
மொரிசியஸ்‌ போன்ற நாடுகளில்‌ தமிழில்‌ பேசுவதும்‌ எழுதுவதுமே நிறைய பல 
முன்னேற்றங்களை அடைநீததாக வேண்டும்‌. மற்ற மூன்று தமிழும்‌ அதிகம்‌ 
வளராத இடங்களில்‌ அறிவியல்‌ தமிழின்‌ வளர்ச்சி தற்காலத்தில்‌ சாத்தியமன்று. 


(4) தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ கொண்டுள்ள வணிகர்கள்‌, தமது தொழிலில்‌, 


தமது பொருளாதாரத்தில்‌ உயர்வு நிலையை அடையும்‌ பொழுது இந்நிலை 
சாத்தியமாகும்‌. 


தொன்மைக்‌ காலம்‌ தொட்டு, செல்வச்‌ செழிப்பும்‌, அதிகாரமும்‌ உள்ளவர்களின்‌ 
துணையைக்‌ கொண்டு நிறையத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ உருவாகியுள்ளன. 
தொல்காப்பியம்‌ முதலாகச்‌ சீறாப்புராணம்‌ வரையில்‌, செல்வந்தர்களின்‌ 
கனிவான தமிழ்ப்‌ பற்றும்‌, புலவர்களுக்கு வழங்கப்பட்ட பொருளாதார 
ஆதரவும்‌, தமிழின்‌ வளர்ச்சிக்கு நிறையவே உதவியுள்ளது உண்மையே. வணிகம்‌ 
செய்பவர்களின்‌ ஆதரவு மூன்று வகையான தமிழுக்கு (இயல்‌, இசை, நாடகம்‌) 
கிடைக்கும்‌ நிலையில்‌ நான்காவது தமிழான அறிவியல்‌ தமிழுக்கான ஆதரவு 
போதுமானதாக இன்று உள்ளதா என்று ஆழமாக வினவும்‌ நிலையில்‌ பெரும்‌ 
கேள்விகள்‌ நம்‌ முன்‌ நிற்கின்றன. முன்‌ கூறிய மூன்று பகுதிகளுக்குள்‌ இயங்கும்‌ 
தமிழ்‌ ஆளுமைகளுக்கும்‌, நான்காவது பகுதிக்குள்‌ இயங்கும்‌ ஆளுமைகளுக்கும்‌ 
இடையே அடிப்படையில்‌ ஒரு பெரும்‌ வேறுபாடு உள்ளது. அறிவியல்‌ தமிழில்‌ 
பணியாற்றும்‌ பலரும்‌ (சிலர்‌ தவிர்த்து) ஏதாவது ஒரு நிறுவனத்தில்‌, ஆய்வகத்தில்‌, 
கல்வி நிலையதீதில்‌ பணியாற்றும்‌ நிலையில்‌, அவர்களால்‌ அவ்வளவு எளிதாக 
வெளி உலகில்‌ இயங்கும்‌ சமூகத்திற்கு வந்து கிடைக்கும்‌ உதவியை எதிர்கொள்ள 
முடியாது. நிறையச்‌ சட்டச்‌ சிக்கல்கள்‌ உள்ளன. அறிவியல்‌ தமிழ்‌ வளர்ச்சி 
முழுமையாக வேறொரு கோணத்தில்‌ இயங்குவதாக உள்ளது. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


59 
ஒரு ஆய்வு நிலையத்தில்‌ பணியாற்றும்‌ அறிஞர்‌ தனிப்பட்ட முறையில்‌ ஒரு 
செல்வந்தரிடம்‌ உதவி நிதியைப்‌ பெற முடியாது, ஆய்வு நிறுவனத்தில்‌ 
ஆய்வுகளுக்காக உள்ள நிதியைப்‌ பங்கிடும்‌ குழுவில்‌ தமிழ்ப்‌ பற்று உள்ளவர்கள்‌ 
எப்பொழுதும்‌ இருப்பார்கள்‌ என்று உறுதியாகச்‌ சொல்லவும்‌ முடியாது. 
செல்வநீதர்கள்‌ விரும்பினாலும்‌, கொடுத்தாலும்‌ அது தமிழ்‌ ஆய்வுகளுக்கு 
முழுமையாகப்‌ பிற ஆய்வுகளுக்குப்‌ பங்கீடு இல்லாமல்‌ சென்று சேரும்‌ எனவும்‌ 
கூறு முடியாது. 


21ஆம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்ப்‌ பற்று மிக்க வணிகர்களின்‌ தமிழுக்கான 
துணையைப்‌ பெறுவதற்குத்‌ தெளிவான கட்டமைப்பைக்‌ கொண்டுள்ள நிதி 
நகர்வு முறைமைகளைப்‌ 
பின்பற்றுவது மிகவும்‌ அவசியம்‌. 
கொடுப்பவருக்கும்‌ பெறுபவருக்கும்‌ 2 ப்‌ 
சிக்கல்‌ இல்லாத முறைமை, அரசுகள்‌ ரி கடல்‌ ட்‌ ன ம்‌ 
ஏற்கும்‌ முறைமைகளைப்‌ 
பின்பற்றுதல்‌ அவசியம்‌. 

(5) தமிழ்‌ மொழியின்‌ அறிவியல்‌ 
தமிழ்ப்‌ பிரிவின்‌ ஆற்றலை 
மேம்படுததினால்‌ இந்நிலை 
சாத்தியமாகும்‌. 

தமிழ்‌ மொழியின்‌ ஆற்றலை 
ஓட்டுமொத்தமாக அறிவியல்‌ 
நோக்கில்‌ மாற்றுவது சிறப்பானது. 


ஆனால்‌ இதனைச்‌ சாத்தியமாக்க 

அறிவியல்‌ தமிழ்ப்‌ பணியில்‌ ஈடுபடும்‌ ரம்‌ அறிஞர்கள்‌ இருக்க 
வேண்டும்‌, தற்பொழுது உள்ளதுபோன்ற ஊருக்குச்‌ சிலர்‌ எனும்‌ நிலையில்‌ 
இதனைச்‌ சாததியமாக்குவது கடினம்‌. தனி மனிதர்களின்‌ உழைப்பால்‌ மாற்றம்‌ 
வரும்‌. ஆனால்‌ பிற உலக மொழிகளில்‌ ஏற்கனவே அறிவியல்‌ துறைகளில்‌ மிகப்‌ 
பெறிய வெற்றிகளைக்‌ கொண்டுள்ள மொழிகளுடன்‌ நிகராக நிற்க அறிவியல்‌ 
தமிழுக்கு நாம்‌ நிறையவே செய்தாக வேண்டும்‌. 

(6) தமிழக அரசின்‌ அறிவியல்‌ தமிழுக்கான நிதி உதவி அதிகமாகும்‌ நிலையில்‌ 
இந்நிலை சாத்தியமாகும்‌. 

தமிழ்நாட்டில்‌ இயங்கும்‌ அரசுகள்‌ தமது கருவூலத்திலிருநது எத்தனை ஆயிரம்‌ 
கோடிகளைத்‌ தமிழுக்காக ஒதுக்கினாலும்‌, அநீதத்‌ தொகையை இன்னொரு 
நாட்டில்‌ இயங்கக்‌ கூடிய அறிவியல்‌ தமிழ்‌ சார்ந்த அமைப்புகளுக்கு அதிகமாகத்‌ 
தருவதற்கு இந்தியாவின்‌ இறையாண்மை சார்ந்த சட்டத்தில்‌ வழிவகை உள்ளதா? 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


60 
தொடர்ந்து இவ்வாறு வழங்கிட முடியுமா? எனும்‌ கேள்வி நமது பதிலுக்குக்‌ 
கேள்வியாக எழுகிறது. இதற்கான விடையையும்‌ நாம்‌ கூர்மையாகச்‌ சிநீதிக்க 
வேண்டும்‌. 
தமிழக அரசின்‌ பொருளாதாரத்தை வேறு ஒரு நாட்டில்‌ உள்ள தமிழர்களின்‌ 
அறிவியல்‌ தமிழ்ச்‌ சார்ந்த திட்டங்களுக்கு வேறொரு நாட்டில்‌ செலவிட 
வழிவகை உள்ளதா? அவ்வாறு செலவிட்டால்‌ எத்தனை நாடுகளுக்குத்‌ தமிழக 
அரசால்‌ பொருளாதார உதவிகளைச்‌ செய்துவிட முடியும்‌? 110+ நாடுகளில்‌ 


தமிழர்கள்‌ வாழ்கிறார்கள்‌. 


அரசின்‌ நிதி ஆதாரததிலிருந்து 
மொழி வளர்ச்சிக்குப்‌ 
பொருளாதாரத்தை அரசுகள்‌ 
மடைமாற்றினால்‌ மருத்துவம்‌ 
சார்ந்த துறைகளும்‌, கல்வி, 
விவசாயம்‌, பொருளாதாரம்‌, 
உள்கட்டமைப்பு போன்ற 


இன்னும்‌ பல வகையான 
துறைகளும்‌ தங்களுக்கென்று 
ஒரு பகுதியை எதிர்பார்க்கும்‌ 
நிலையில்‌ - மொழி 
முக்கியமா? மருத்துவம்‌ 
முக்கியமா? கல்வி முக்கியமா? 


நாட்டின்‌ கட்டமைப்பு முக்கியமா? என்கிற இக்கட்டான பலநூறு கேள்விகள்‌ 
அரசினை நோக்கி எழாமல்‌ இருக்காது. 


(7) உலகத்‌ தமிழர்களின்‌ பொருளாதார சக்தியை அறிவியல்‌ தமிழுக்காக ஒரு 
புள்ளியில்‌ இருத்தி அதனைத்‌ தெளிவான கட்டமைப்புடன்‌ வழிநடத்தினால்‌ 
இந்நிலை சாத்தியமாகும்‌. 

மேலுள்ள ஆறு பதில்களையும்‌ ஒருங்கிணைக்கும்‌ பதிலாக ஏழாவது பதில்‌ 
அமைந்துள்ளது. 2! ஆம்‌ நூற்றாண்டில்‌ அறிவியல்‌ துறையில்‌ வெற்றி பெற்ற 
மொழிகளுக்கு நிகராக மேலும்‌ அவற்றையும்‌ தாண்டி முன்னேற வேண்டியது 
அறிவியல்‌ தமிழுக்கு அவசியமான தேவையாக உள்ளது. 


நிறைய அறிவியல்‌ தமிழ்ச்‌ சார்ந்த ஆளுமைகளின்‌ பங்களிப்பு - அறிவியல்‌ 
நுட்பமான நகர்வுகள்‌ - அவற்றை ஒருங்கிணைக்கும்‌ கட்டமைப்பு - அறிவியல்‌ 
தமிழ்‌ வளர்வதற்கு முக்கியமான தேவை - கலைச்சொற்கள்‌ - மென்பொருள்கள்‌ - 
அறிவியல்‌ தமிழ்த்‌ திறனுள்ள ஆளுமைகளின்‌ கூட்டணி ஆகிய புள்ளிகளை நாம்‌ 


ஒருங்கிணைக்க வேண்டும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


61 
இயல்‌, இசை நாடகம்‌ வளர்க்கப்‌ பயனாகும்‌ முறைமைகள்‌ அறிவியல்‌ தமிழ்‌ 
வளர்க்கப்‌ பெரிதும்‌ உதவாது. பல்வேறு நாடுகளில்‌ அறிவியல்‌ தமிழ்‌ 
ஆளுமைகள்‌ சிதறியுள்ளார்கள்‌, அவர்களைத்‌ தேடிச்சென்று ஒருங்கிணைக்க 
வேண்டும்‌. தமிழ்‌ ஆர்வலர்கள்‌ வேறு; அறிவியல்‌ தமிழ்‌ ஆளுமைகள்‌ வேறு. 
மொழியைச்‌ சார்ந்து அரசியல்‌ செய்வது வேறு; அறிவியல்‌ தமிழ்‌ வளர்ப்பது 
வேறு. அறிவியல்‌ தமிழ்ப்‌ பணிகளை முன்னெடுக்கும்‌ மக்களை வாழ்த்தும்‌ 
பலருக்கும்‌ அறிவியல்‌ தமிழ்‌ வளர்ப்பில்‌ நேரடியாகப்‌ பங்கேற்க இயலாது, 
ஆனால்‌ மனதார வாழ்த்தும்‌ உள்ளம்‌ நிரம்ப இருக்கும்‌. 


21 ஆம்‌ நூற்றாண்டில்‌ உள்ளம்‌ இருந்தால்‌ போதாது. செயல்‌ அவசியமாறெது, 
செயல்‌ நிகழ நேரம்‌ அவசியமாகிறது, நேரம்‌ ஒதுக்க அறிவியல்‌ துறைகள்‌ சார்ந்த 
ஆளுமைகளுக்கு நிறையவே இடர்பாடுகள்‌ உள்ளன. அறிவியல்‌ திறனில்‌ 
மாபெரும்‌ ஞானம்‌ கொண்டுள்ள தமிழர்கள்‌ பலருக்கும்‌ நேரம்‌ இல்லாத 
நிலையே மிகப்பெரிய இடர்பாடாக உள்ளது. வாரம்‌ ஒரு நாள்‌ விடுப்பு; அதிலும்‌ 
குடும்பத்தின்‌ நியாயமான எதிர்பார்ப்புகளைக கவனிக்க வேண்டிய கடமை. 
மொழிப்‌ பணிக்கும்‌ வாழ்வாதாரப்‌ பணிக்கும்‌ இடையே சிக்கியே நிறைய 
அறிவியல்‌ தமிழ்‌ ஆளுமைகளின்‌ காலம்‌ கரைந்து விடுகிறது. 


அறிவியல்‌ வளர்ச்சி எனப்படுவது ஒரு நிலையான புள்ளியை நோக்கிய 
பயணமன்று. மாறாக, நித்தமும்‌ முன்னோக்கிச்‌ செல்லும்‌ ஒரு புள்ளியைப்‌ 
பின்தொடர்ந்து செல்லும்‌ முறைமை. 


ஒரு ரூபாய்‌ அறிவியல்‌ தமிழ்‌ மன்றம்‌ மேலுள்ள ஆறு புள்ளிகளையும்‌ ஒரே 
நேர்கோட்டில்‌ கொணரும்‌ முறைமையை இனி அறிவோம்‌. 


மிகப்‌ பெரிய அளவில்‌ அறிவாறறலில்‌ சிறந்தவர்களாக உள்ள அறிவியல்‌ தமிழ்‌ 
ஆளுமைகளை உலகம்‌ முழுவதும்‌ தேடிச்சென்று ஒருங்கிணைக்கும்‌ அமைப்பாக 
ஒரு ரூபாய்‌ மன்றம்‌ செயல்படும்‌. (புள்ளி 1) 


தமிழ்ச்‌ சார்ந்த அமைப்புகளுக்கு உள்ளாக அறிவியல்‌ தமிழாற்றல்‌ 
உள்ளவர்களைக்‌ கொணர வேண்டும்‌; முடிவெடுக்கும்‌ அதிகாரம்‌ உள்ளவர்களாக 
அவர்கள்‌ இருக்க வேண்டும்‌. (புள்ளி 2) 


உலக அளவில்‌ நிறைய அறிவியல்‌ தமிழ்‌ மாநாடுகளை நிகழ்த்த வேண்டும்‌ - 
தமிழுக்கான அமைப்புகளின்‌ தலைவர்களை ஒரு புள்ளியில்‌ இருத்தும்‌ 
கடுமையான பணியைத்‌ தலைவர்‌ இல்லாத "ஒரு ரூபாய்‌ அறிவியல்‌ தமிழ்‌ 
மன்றம்‌" புரிநதுணர்வுகள்‌ மூலமாகச்‌ சாத்தியமாக்கும்‌. முதல்‌ ஐந்து ஆண்டுகளில்‌ 
13 நிறுவனங்களுடன்‌ ஒரு ரூபாய்‌ அறிவியல்‌ தமிழ்‌ மன்றம்‌ புரிந்துணர்வு 
செய்துள்ளது. உலக அளவில்‌ ஒரு புள்ளியாகத்‌ தமிழர்கள்‌ செயல்பட்டால்‌ பல 
உலக நாடுகள்‌ தமிழ்‌ மொழியை உலக மொழியாக ஏற்கும்‌. (புள்ளி 3) 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


62 
பொருளாதாரத்தில்‌ உயர்வு நிலையில்‌ உள்ள வணிகர்கள்‌ அறிவியல்‌ தமிழ்ப்‌ 
பணிகளுக்கு நிதி உதவி செய்தால்‌ அதனை ஏற்கும்‌ சட்ட வல்லமை பெற்றுள்ள 
அமைப்பாக ஒரு ரூபாய்‌ அறிவியல்‌ தமிழ்‌ மன்றம்‌ விளங்குகிறது. வரவு செலவுக்‌ 
கணக்குகளைப்‌ பொதுவெளியில்‌ வைக்கும்‌ உள்ளத்‌ தெளிவு இம்மன்றத்திற்கு 
உள்ளது. தவறு செய்யாத நிலையில்‌ பொருளாதாரம்‌ தரும்‌ மக்களுக்கும்‌ 
நிறையவே ஆர்வமும்‌ விருப்பமும்‌ வரும்‌. (புள்ளி 4) 


உலகம்‌ முழுவதும்‌ உள்ள அறிவியல்‌ தமிழ்‌ ஆர்வலர்களை எந்தவிதமான 
பிரிவுகளும்‌ இல்லாமல்‌ ஒரு புள்ளியில்‌ இருத்தினால்‌ அவர்களின்‌ மனித 
வளத்தைச்‌ சரியாகவே பயன்படுத்த முடியும்‌. இன்றைய நிலையில்‌ பலரும்‌ பல 
இடங்களில்‌ ஒரே மாதிரியான செயல்களைச்‌ செய்வதனைக்‌ காண முடிகிறது, 
இது நேர விரயம்‌ பொருளாதார விரயம்‌. ஒரு புள்ளியில்‌ இயங்கும்‌ நிலையில்‌ 
இவற்றை அழகாகத்‌ தவிர்க்கலாம்‌. (புள்ளி 5) 


நிறைய அமைப்புகளாகச்‌ சிதறாமல்‌ செயல்படும்‌ நிலையில்‌ அரசின்‌ 
பொருளாதாரம்‌ ஒரு பகுதியாகக்‌ கிடைத்தாலும்‌, அதனையும்‌ மீறிய ஆற்றல்‌ 
உள்ள சக்தியாக அறிவியல்‌ தமிழ்‌ வளர்ச்சி தழைக்கும்‌. (புள்ளி 0) 


முடிவாகக்‌ காண்பது எதுவெனில்‌, “என்று தமிழர்கள்‌ ஒரு புள்ளியாகச்‌ 
செயல்படத்‌ துவங்குறொர்களோ அன்று அறிவியல்‌ தமிழ்‌ மாபெரும்‌ 
முன்னேற்றம்‌ அடையும்‌. ஐம்பது ஆண்டுகளில்‌ இது நிச்சயம்‌ சாத்தியமாகும்‌. ஒரு 
ரூபாய்‌ அறிவியல்‌ தமிழ்‌ மன்றம்‌ தனது முதல்‌ ஐந்து ஆண்டுகளில்‌ ஒரு ஒரு 
ரூபாயாக பொது மக்களிடமிருந்து பொருளாதாரத்தைப்‌ பெற்று ஒன்று சேர்த்து 
இரண்டு லட்சம்‌ ரூபாயை அறிவியல்‌ தமிழ்ப்‌ பணிகளுக்கு ஐந்து ஆண்டுகளில்‌ 
வழங்கியுள்ளது. இது துவக்கமே. மாபெரும்‌ பயணமாக இது மாறும்‌; காலம்‌ 
இந்த மன்றத்தை அழைத்துச்‌ செல்லும்‌. 


திருக்குறள்‌ 


மலர்மிசை ஏகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 
நிலமிசை நீடுவாழ்‌ வார்‌... (குறள்‌ எண்‌: 3) 


குறள்‌ விளக்கம்‌: அன்பரின்‌ அகமாகிய மலரில்‌ வீற்றிருக்கும்‌ கடவுளின்‌ சிறந்த 
திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்‌, இன்ப உலகில்‌ நிலைத்து வாழ்வார்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


63 


முதுமையே பெருமை 


துரை. தனபாலன்‌ 
எழுத்தாளர்‌, பட்டிவீரன்பட்டி 


முன்னுரை: 

மூத்தோர்‌ சொல்‌ அமுதம்‌' எனும்‌ பழமொழி கண்ட 
பழந்தமிழ்‌ நாடு இது. முதியோரின்‌ கால்களில்‌ விழுந்து 
வணங்குவதே நம்‌ பாரதப்‌ பண்பாடு. பண்பாடு என்பது 
பழக்க வழக்கங்களால்‌ கட்டமைக்கப்படும்‌ ஒரு கோபுரமே 
அன்றி வேறன்று. 


அது உயர்ந்து நிற்பதும்‌, தாழ்ந்து சரிவதும்‌ நம்‌ கைகளில்தான்‌ உள்ளது. இன்றைய 
இளைஞர்கள்‌ தங்கள்‌ பெற்றோரை முதியோர்‌ இல்லங்களில்‌ சேர்ப்பதைப்‌ 
பார்ப்பதனால்‌, அவர்கள்‌ பெற்றோர்‌ ஆகும்போது, அவர்களின்‌ மக்கள்‌ அதே 
வழியைப்‌ பின்பற்றுவார்கள்‌. இந்நிலை தொடராமல்‌ தடுத்து, நம்‌ இனிய 
பண்பாட்டை எவ்வாறு பேண வேண்டும்‌ என்பதை இப்போது காண்போம்‌. 


முதுமையின்‌ பெருமை: 


பெற்றோர்கள்‌ இருவரும்‌ வேலைக்குப்‌ போகும்‌ இக்காலத்தில்‌, பிள்ளைகளைப்‌ 
பொறுப்பாகப்‌ பார்த்துக்‌ கொள்ள அவர்களது தாத்தா, பாட்டியினும்‌ தகுதி 
உடையவர்கள்‌ வேறு எவரும்‌ இல்லை. பாசமுடன்‌ சோறூட்டும்‌ பாட்டியும்‌, 
பழங்கதைகள்‌ சொல்லி மனதைப்‌ பக்குவப்படுத்தும்‌ தாத்தாவும்‌, குழந்தை 
வளர்ப்புக்‌ கலையின்‌ கரை கண்டவர்கள்‌ என்பதைப்‌ பெற்றோர்கள்‌ உணர 
வேண்டும்‌. 


அகவை கூடக்‌ கூட, அறிவும்‌ கூடும்‌, அனுபவமும்‌ கூடும்‌. அநத வகையில்‌, நம்‌ 
பிள்ளைகளுக்கு வழிகாட்டும்‌ நமக்கே, வழிகாட்டும்‌ வல்லமை உடையவர்கள்‌ 
நம்‌ பெற்றோர்தான்‌. நாம்‌ பிள்ளைகளாக இருந்தபோது, நம்மை அரும்பாடு பட்டு 
வளர்த்து, ஆளாக்கி மகிழ்ந்து, தங்கள்‌ வாழ்நாள்‌ சேமிப்பு அனைத்தையும்‌ வாரி 
வழங்கி, நமது நல்வாழ்வே தங்கள்‌ குறிக்கோள்‌ என்று வாழ்ந்தவர்கள்‌ நம்‌ 
பெற்றோர்‌ என்பதை நாம்‌ மறக்கக்‌ கூடாது. ஏனெனில்‌, 


எந்நன்றி கொன்றார்க்கும்‌ உய்வுண்டாம்‌ உய்வில்லை 
செய்நநன்றி கொன்ற மகற்கு 


என்பது வள்ளுவர்‌ வாக்கு ஆகும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


64 
தந்தை தாய்ப்‌ பேண்‌: 
இது ஒளவை சொன்ன ஆத்திசூடி. இதன்‌ பொருளானது பெற்றோரைப்‌ பேணிப்‌ 
பாதுகாக்க வேண்டும்‌ என்பது மட்டுமன்று, முதுமையுற்ற மற்றோரையும்‌ பேண 
வேண்டும்‌ என்பதும்‌ ஆகும்‌. முதுமையைப்‌ பேணும்‌ முறைமையே நம்‌ 
தலைமுறை தழைக்கும்‌ திருமுறையாகும்‌. முதியோர்‌ மீண்டும்‌ குழந்தைப்‌ பருவ 
நிலையை அடைகிறார்கள்‌ என்ற அறிவியல்‌ உண்மையை நாம்‌ அறிந்து, நாம்‌ 
குழநீதையாக இருந்த போது, நம்‌ மலம்‌, நீர்‌ கழுவி, நடை பயில வைத்து, 
நல்லுணவு ஊட்டி, நம்‌ உளறல்களையும்‌ ரசித்து, குறைகளை எல்லாம்‌ பொறுத்து, 
நம்மை அவர்கள்‌ கொண்டாடியது போல, நாமும்‌ அவர்களை முதுமைக்‌ 
காலத்தில்‌ கொண்டாட வேண்டும்‌. 


நம்மை இளமைப்‌ பருவத்தில்‌ வளர்த்து அவர்கள்‌ ஆளாகீகியதற்கு, நாம்‌ 
நன்றியைக்‌ காட்டும்‌ நல்ல பொழுதே அவர்களது முதுமைப்‌ பருவம்‌ என்பதை 
நாம்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. அகவை முதிர்ந்தாலும்‌ அவர்களுக்கும்‌ 
உணர்வுகள்‌ உண்டு என்பதை உணர்ந்து அவற்றுக்கு மதிப்புத்‌ தர வேண்டும்‌. 
கணவன்‌, மனைவி இருவருமே, தங்கள்‌ இருவரின்‌ பெற்றோரையும்‌ ஒரே 
அளவில்‌ மதித்துப்‌ போற்ற வேண்டும்‌. அதில்‌ ஏற்றத்தாழ்வுகள்‌ கூடாது. 
முறையான மருத்துவம்‌ பார்த்து, காப்பீடுகள்‌ செய்து, முதியோரைக கண்‌ போலக்‌ 
காக்க வேண்டும்‌. அது நம்‌ முதல்‌ கடமை என்பதை நாம்‌ முழு மனதோடு ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


அவர்களுக்குத்‌ தேவையான அத்தனை வசதிகளும்‌ செய்து கொடுத்தால்‌ மட்டும்‌ 
போதாது; அதனினும்‌ மேலாக, அவர்களிடம்‌ அன்பாகப்‌ பேசி, மரியாதை 
அளித்து, ஆதரவு காட்ட வேண்டும்‌. இறந்த பின்‌ உடலில்‌ கொள்ளியிடும்‌ 
பிள்ளை, வாழும்பொழுது அப்பெற்றோரை ஏசும்‌ பேச்சு உயிரோடு 
அவர்களுக்கு வைக்கும்‌ கொள்ளி ஆகும்‌! அவர்களது தளர்ந்த உயிரால்‌ அந்தத்‌ 
தகிப்பைத தாங்க இயலாது. அவர்களுக்கு நாம்‌ அளிக்கும்‌ மதிப்பே, நாளை 
நமக்கும்‌ நம்‌ பிள்ளைகளிடம்‌ இருநது கிடைக்கும்‌ என்பதறிநது, நன்றே 
செய்வோம்‌, நலமே பெறுவோம்‌. 


நிறைவுரை: 


மகன்தந்தைக்‌ காற்றும்‌ உதவி இவன்தந்தை 
என்நோற்றான்‌ கொல்லெனுஞ்‌ சொல்‌ 


என்ற குறள்‌ நெறியில்‌ நின்று, பெற்றோரையும்‌, முதியோரையும்‌ நாம்‌ போற்றும்‌ 
பண்பைக்‌ காணும்‌ அனைவரும்‌, இந்தப்‌ பெற்றோர்‌ இப்படி ஒரு பிள்ளையைப்‌ 
பெற என்ன தவம்‌ செய்தார்களோ என்று வியந்து பாராட்டும்‌ வண்ணம்‌ நாம்‌ 
நடந்து கொள்வோம்‌. அறம்‌ செழிக்கட்டும்‌, அன்பு கொழிக்கட்டும்‌, முதுமையும்‌ 
இனிமை ஆகட்டும்‌, இளமை அதில்‌ பெருமை காணட்டும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


65 


தமிழகத்தில்‌ நவகண்டம்‌ மற்றும்‌ அரிகண்ட சிற்பங்கள்‌ 


- ஆறகழூர்‌ பொன்‌. வெங்கடேசன்‌ 


சங்கக்‌ காலத்திலிருந்தே வீரச்‌ செயல்‌ செய்தவர்களுக்கு 
நடுகல்‌ எடுக்கும்‌ வழக்கம்‌ இருநது வந்தது. ஆனால்‌ சங்கக்‌ 
காலத்தில்‌ எடுக்கப்பட்ட பெரும்பான்மையான நடுகற்கள்‌ ்‌ 
அழிந்து போயின. கி.பி. ஆறாம்‌ நூற்றாண்டுத்‌ துவங்கி ; 
ஒன்பதாம்‌ நூற்றாண்டு வரை பல்லவர்‌ வாணர்‌ 


t 


ட்டு ட்ட ள்‌ ஆறகமூர்‌ பொன்‌. வெங்கடேசன்‌ 
கால நடுகற்கள்‌ நமக்குக்‌ கிடைக்கின்றன. 


தர்மபுரி, செங்கம்‌ பகுதிகளில்‌ பல்லவர்கள்‌ கீழ்‌ ஆட்சி செய்த வாணர்களின்‌ 
நடுகற்கள்‌ அதிகம்‌ கிடைக்கின்றன. 


ஒன்பதாம்‌ நூற்றாண்டுக்குப்பின்‌ சோழர்கள்‌, வாணகோவரையர்கள்‌, குறுநில 
மன்னர்கள்‌ ஆகியோரின்‌ நடுகற்கள்‌ கிடைககன்றன. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ 


வைக்கப்பட! பெரும்பான்மையான  நடுகற்களில்‌ கல்வெட்டுகளும்‌ 
காணப்படுகின்றன. மன்னரின்‌ பெயர்‌, ஆட்சியாண்டு, வீரச்செயல்‌ செய்த 
வீரனின்‌ பெயர்‌ அவன்‌ தந்தையின்‌ பெயர்‌ ஊர்‌ எதன்‌ பொருட்டு இறந்தான்‌ 
போன்ற விவரங்கள்‌ கல்வெட்டில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 


தொறுபூசல்‌ எனப்படும்‌ கால்நடைகளைக்‌ கவர்தல்‌, மீட்டல்‌ போன்ற 
செயல்களில்‌ ஈடுபட்டு வீர மரணம்‌ அடைந்தவர்களுக்கு நடுகல்‌ எடுக்கப்பட்டன. 
15 ஆம்‌ நூற்றாண்டுக்குப்பின்‌ நடுகல்லில்‌ கல்வெட்டு வெட்டும்‌ வழக்கம்‌ 
குறைந்து போனது. இன்றும்‌ கூட சில பிரிவினர்களின்‌ இறப்பின்‌ போது 
நடுகல்லெடுக்கும்‌ வழக்கம்‌ உள்ளது. நடுகல்லில்‌ பல வகைகள்‌ உள்ளன. 
நினைவுக்கல்‌, வீரக்கல்‌, நவகண்டம்‌, அரிகண்டம்‌, சதிகல்‌, புலிகுதீதிப்பட்டான்‌ 
கல்‌, ஆநிரைக்கல்‌ என்ற பிரிவுகளில்‌ அவற்றைப்‌ பகுக்கலாம்‌. இக்கட்டுரையில்‌ 


நவகண்டம்‌, அரிகண்டம்‌ ஆகியனவற்றைப்பற்றிப்‌ பார்ப்போம்‌. 


இன்று கூட பேச்சு வழக்கில்‌ அரிகண்டம்‌ வார்த்தையை நீங்கள்‌ கேள்விப்பட்டு 
இருக்கக்‌ கூடும்‌. கடினமான செயல்கள்‌, நடக்க நிறைய மெனக்கெட வேண்டிய 
செயல்கள்‌ போன்றவற்றைச்‌ செய்து முடிக்கும்‌ போது, "அப்பாடா இதை 
செய்யறத்துக்குள்ள அரிகண்டமா ஆகிப்போச்சு" என்னு சொல்லுவார்கள்‌. 
பல்லவர்கள்‌ காலம்‌ துவங்கி சோழர்கள்‌, பாண்டியர்கள்‌, விஜயநகரப்‌ பேரரசு, 
நாயக்கர்கள்‌ காலம்‌ வரை இந்த வழக்கம்‌ தொடர்ந்தது. 


அரிகண்டம்‌, நவகண்டம்‌ இவற்றைப்பற்றி அறியும்‌ முன்‌ உயிரின்‌ 
முக்கியத்துவததைப்‌ பார்ப்போம்‌. இந்த உலகில்‌ பிறநத எந்த உயிரினமும்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


66 
தானாகச்‌ சாக முன்‌ வருவதில்லை, நீண்ட காலம்‌ வாழவே விரும்பும்‌. மனச்‌ 
சோர்வு, வாழ்கையில்‌ துன்பம்‌ என சில மனிதர்கள்‌ தற்கொலை செய்து 
கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களை யாரும்‌ கொண்டாடுவதில்லை. ஆனால்‌ 
நாட்டுக்காக, ஊருக்காக உயிரைத்‌ தியாகம்‌ செய்தவர்களுக்கு நடுகல்‌ எடுத்து 
வழிபட்டிருக்கிறார்கள்‌. 


பழங்காலத்தில்‌ பல போர்கள்‌ நடைபெற்றன. அவற்றில்‌ வலிமையும்‌ 
திறமையும்‌ மிகுந்து, திட்டமிடலில்‌ சிறந்த படைகள்‌ வெற்றி பெற்றன. வலிமை 
குறைவான படைகள்‌ தன்‌ நாடு வெற்றி பெறக்‌ கடவுளை நாடின. அக்காலப்‌ 
போர்க்‌ கடவுள்‌ கொற்றவை. எனவே கொற்றவைக்குப்‌ பலி கொடுத்தால்‌ 
போரில்‌ வெற்றி பெறலாம்‌ என நம்பினார்கள்‌. இன்றைய நாளின்‌ சட்டத்திற்கு 
விரோதமான நரபலி நடவடிக்கைகளின்‌ முன்னோடி இதுதான்‌. 
இப்போதெல்லாம்‌ மனிதனுக்குப்‌ பதில்‌ ஆடு, கோழிகளைப்‌ பலி 
கொடுக்கிறார்கள்‌. மனித சுய பலியானது நவகண்டம்‌, அரிகண்டம்‌ என்ற இரு 
முறைகளில்‌ கொடுத்துக்‌ கொள்ளப்பட்டது. 


நவகண்டம்‌: 
நவ என்றால்‌ ஒன்பது. போருக்குச்‌ செல்லும்‌ முன்‌ கொற்றவை கோயிலில்‌ 
வழிபாடு நடைபெறும்‌. அப்போது சிறநீத வீரன்‌ ஒருவன்‌ தன்‌ உடலில்‌ உள்ள 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


67 
உடல்‌ பாகங்கள்‌ ஒவ்வொன்றாக அறுத்து கொற்றவையின்‌ முன்‌ படையல்‌ 
வைப்பார்‌. ஒன்பதாவதாகத்‌ தன்‌ தலையைத்‌ தானே அறுத்துக்‌ கொறறவைக்குப்‌ 
படையல்‌ வைப்பாந்‌ வீரர்கள்‌ மற்றும்‌ பொதுமக்களின்‌ முன்னிலையில்‌ இந்த 
நிகழ்ச்சி நடைபெறும்‌. நவகண்டம்‌ கொடுத்துக்‌ கொள்ளும்‌ வீரனைப்‌ பார்க்கும்‌ 
வீரர்கள்‌ அவன்‌ தியாகத்தைப்‌ பார்த்து உத்வேகம்‌ பெற்று தன்‌ நாட்டுக்காககீ 
கடுமையாகப்‌ போரிடுவார்கள்‌ என நம்பினார்கள்‌. மேலும்‌ இந்தப்‌ பலியால்‌ 
கொற்றவையின்‌ துணையும்‌ அருளும்‌ கிடைக்கும்‌ என நம்பினார்கள்‌. 15 ஆம்‌ 
நூற்றாண்டுக்குப்பின்‌ இது சடங்கு போல்‌ மாறியது. நவகண்டம்‌ 
கொடுத்துக்கொள்ளும்‌ வீரனின்‌ குடும்பத்துக்கு வீட்டுமனையும்‌, நிலங்களும்‌ 
தானமாகத்‌ தரப்பட்டன. இத்தகைய நிலங்கள்‌ உதிரப்பட்டி என 
அழைக்கப்பட்டன. 


தமிழகத்தில்‌ சேலம்‌ மாவட்டம்‌ ஆறகளூரில்‌ இது 
போன்று ஐநீது நவகண்ட சிற்பங்கள்‌ உள்ளன. 
இவற்றில்‌ மூன்று போர்க்‌ கடவுளான நிசும்ப 
சூதனி கோயிலிலும்‌, ஒன்று தேருக்கு அருகிலும்‌, 
மற்றொன்று ஊருக்குள்ளும்‌ அமைந்துள்ளது. 


ஆறகளூரில்‌ நீண்ட நாட்களாகத்‌ தேரோட்டம்‌ 
நடைபெறவில்லை. புதிதாகத்‌ தேர்‌ ஒன்று 
செய்யப்பட்டது. இந்தத்‌ தேர்‌ தடங்கல்‌ இன்றி ஓட 
வேண்டும்‌ என்பதற்காக கைக்கோளர்‌ ஒருவர்‌ 
தேருக்கு முன்‌ நவகண்டம்‌ கொடுத்துக்‌ 
கொண்டுள்ளார்‌. இவர்‌ குடும்பத்துக்கு 
உதிரப்பட்டியாக வீட்டுமனையும்‌, நிலமும்‌ 
தானமாக வழங்கப்பட்டுள்ளன. இச்செய்தி 
ஆறகளூர்‌ திருகாமீசுரமுடைய நாயனார்‌ கோயிலில்‌ 
கல்வெட்டாகவும்‌ வெட்டப்பட்டுள்ளது. தேருக்கு 
அருகிலேயே அநத வீரனுக்கு நவகண்ட சிற்பமும்‌ 
எடுக்கப்பட்டுள்ளது. 


அரிகண்டம்‌: 


நவகண்டத்தில்‌ ஒன்பது இடங்களில்‌ உடல்‌ பாகங்களை அரிந்து கொற்றவைக்குப்‌ 
படையல்‌ வைப்பர்‌ ஆனால்‌ அரிகண்டத்தில்‌ ஒரே வெட்டில்‌ தலை துண்டாக 
வேண்டும்‌. போருக்குச்‌ செல்லும்‌ முன்‌ கொற்றவைக்குப்‌ பூசை நடைபெறும்‌. 
அரிகண்டம்‌ கொடுத்துக்கொள்ளும்‌ வீரனின்‌ தலைமுடியை ஒரு மூங்கிலை 
வளைத்து அதில்‌ கட்டுவார்கள்‌. அரிகண்டம்‌ கொடுத்துக்கொள்ளும்‌ வீரன்‌ நீண்ட 
வாளால்‌ தன்‌ தலையை ஒரே வெட்டில்‌ வெட்டிக்கொள்ள வேண்டும்‌. தலை 
கழுத்திலிருநது ஒரு வேளை துண்டாகாவிட்டால்‌ வளைந்துள்ள மூங்கிலை 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


68 
வெட்டி விடுவார்கள்‌. வீரனின்‌ முடி மூங்கிலுடன்‌ இணைக்கப்பட்டு இருப்பதால்‌ 
தலை மட்டும்‌ தனியே பிய்த்துக்கொண்டு வந்து விடும்‌. தமிழகத்தின்‌ பல 
இடங்களில்‌ இது போன்ற அரிகண்ட சிற்பங்கள்‌ காணப்படுகின்றன. 


கேட்கும்போதே குலை நடுங்கும்‌ செயல்‌ இது. இது போருக்குச்‌ செல்லும்‌ 
வீரர்களுக்கு உற்சாகம்‌ கொடுக்கவும்‌, போரில்‌ வெற்றி பெற கொற்றவை 
உதவுவார்‌ என்ற நம்பிக்கையிலும்‌ இவ்வாறு செய்யப்பட்டது. இந்த வீரர்களின்‌ 
தியாகம்‌ போற்றத்தக்கது. பல்லவர்‌ காலக்‌ கொற்றவைச்‌ சிற்பங்களில்‌ 
கொற்றவைக்குக்‌ கீழே இந்த நவகண்ட அல்லது அரிகண்ட வீரனின்‌ சிற்பம்‌ 
காட்டப்பட்டிருககும்‌. 

விழுப்புரம்‌ மாவட்டத்தில்‌ காணப்படும்‌ பல்லவர்‌ காலக்‌ கொற்றவைச்‌ 
சிற்பங்களில்‌ கொற்றவையின்‌ காலுக்கு அருகே இத்தகைய அரிகண்ட 
சிற்பங்களைக்‌ காணலாம்‌. தொண்டை மண்டலத்தின்‌ பல பகுதிகளில்‌ தனித்த 
நிலையிலும்‌ அரிகண்ட சிற்பங்களைக்‌ காண முடியும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


மதுரை மாவட்ட தொல்லியல்‌ தடயங்கள்‌ 


ப. தேவி அறிவுச்‌ செல்வம்‌ 
கோயில்‌ கட்டிடக்கலை மற்றும்‌ சிற்பத்துறை 
கள ஆய்வாளர்‌ 


மதுரை விட்ட வாசல்‌: 


கிபி13 ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாண்டிய மன்னரால்‌ கட்டப்பட்ட இக கோட்டையின்‌ 


இருப்பிடம்‌ மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன்‌ சன்னதிக்கு எதிரே கிழக்கு 
வாயிலில்‌ இருக்கிறது. 


1857 இல்‌ மதுரை ஆட்சியராக இருநத ஜான்‌ 
பிளாகீபேர்ன்‌ (Bckb்யா) என்பவர்‌ மதுரைக்‌ 
கோட்டைகளை இடித்தார்‌. அப்பொழுது 
கோட்டையின்‌ இந்தப்‌ பகுதியை இடிக்காமல்‌ 
விட்டுவிட்டார்‌. அதனால்‌ இது, "விட்ட வாசல்‌” என 
அழைக்கப்படுகிறது. பிறகு 1935-இல்‌ மதுரை நகரச்‌ 
சனத ்‌ செயற்பொறியாளராக இருந்த ஜி. எப்‌. பிலிப்‌ 
என்பவர்‌ இந்த விட்ட வாசலுக்குச்‌ சேதாரம்‌ ஏற்படுதீதக்‌ கூடாது என்ற ஒரு 
எச்சரிக்கைக்‌ கல்வெட்டினைச்‌ செதுக்கி இங்கு வைத்துள்ளார்‌. 


திருவாதவூர்‌ கல்வெட்டில்‌ சிற்ப ஆசாரியின்‌ பெயர்‌: 


திருவாதவூரில்‌ உள்ள அரசுப்‌ பள்ளியின்‌ 
உள்ளே தரையில்‌ நான்கடி உயரம்‌ 3 அடி 
அகலம்‌ கொண்ட பலகைக்‌ கல்‌ இருக்கிறது. 
அக கல்லில்‌ கிபி 13 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
தமிழகத்தை ஆட்சி செய்த முதலாம்‌ 
மாறவர்ம சுந்தரபாண்டிய தேவரின்‌ 
கல்வெட்டு இருக்கிறது. இக்‌ கல்வெட்டில்‌ 
'ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ 
சோணாடு கொண்டு சோழபுரத்து 
வீராபிஷேகமும்‌ விசையாபிஷேகமும்‌ 
பண்ணிய பாண்டிய தேவருக்கு' என்று 


ஆரம்பிக்கிறது. இதில்‌ உள்ள செய்தியானது 
திருவாதவூரில்‌ ஒரு சைவ மடம்‌ இருந்துள்ளது என்பதையும்‌, அந்த மடத்திற்கு 
தானம்‌ கொடுத்த நிலத்தின்‌ எல்லைகளைக்‌ குறித்த செய்தியையும்‌, சிற்பாசாரி 
உய்ய வந்தான்‌ என்ற சிற்பம்‌ செய்பவரின்‌ பெயரையும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


70 


கோவலன்‌ பொட்டல்‌ (மதுரை பழங்காநத்தம்‌): 


1981 ல்‌ மத்திய தொல்லியல்‌ துறையினரால்‌ 
மதுரை, கோவலன்‌ பொட்டலில்‌ சிறிய 
அளவில்‌ அகழாய்வு நடத்தப்பட்டது. அதில்‌ ! 
பழங்காலத்து முதுமக்கள்‌ தாழிகள்‌, தமிழி 
எழுத்துப்‌ பொறிப்புகளுடன்‌ கூடிய கருப்பு 
சிவப்பு பானை ஓடுகள்‌, வளையல்கள்‌, 


பெரும்‌ கற்காலக்‌ கருவிகள்‌, செப்புக்‌ காசுகள்‌, 
ஒரு மதீதிய வயதுடைய ஒரு ஆணின்‌ இடது 
முன்‌ கரத்தின்‌ எலும்பினைத்‌ 
தவிர்த்து முழுமையான எலும்புகள்‌ 
போன்றவை அகழாய்வில்‌ எடுக்கப்பட்டுள்ளன. அவை தற்போது மதுரை 


திருமலை நாயக்கர்‌ மஹாலில்‌ உள்ள அகழ்‌ வைப்பகத்தில்‌ காட்சிக்கு 
வைக்கப்பட்டுள்ளன. 


1800 வருடங்களுக்கு முன்பாக ஈமக்‌ காடாக மதுரை பழங்காநத்தம்‌ 
இருந்துள்ளது. சிலப்பதிகாரக்‌ கோவலனுக்கு ஏற்பட்ட அநீதியினால்‌ சிரச்‌ சேதம்‌ 
நடந்த இடமாக இந்த கோவலன்‌ பொட்டல்‌ கருதப்படுகிறது. மேலும்‌ சிரச சேதம்‌ 
செய்வதற்கு தலை வைதீது வெட்டிய கல்‌ மற்றும்‌ கோவலன்‌, கண்ணகி என 
இருவருக்கும்‌ சிறிய கோயில்‌ ஒன்று இந்த இடத்தில்‌ ஏற்படுத்தப்பட்டு இன்றும்‌ 
வழிபாட்டில்‌ இருக்கிறது என்பதுடன்‌ இன்றும்‌ கோவலன்‌ பொட்டல்‌ ஈமக்‌ 
காடாகத்‌ தொடர்கிறது. 


மடப்புரம்‌ காளி கோயில்‌ தூங்குதலை நடுகற்கள்‌: 


போரில்‌ மன்னர்கள்‌ வெற்றி அடைய வேண்டி காளி அல்லது கொற்றவைக்கு 
தன்னுடைய உயிரினை தன்‌ கையால்‌ தன்‌ கழுத்தை அறுத்துக்‌ கொண்டு 
உயிர்ப்பலி கொடுத்தவர்களுக்கு எடுக்கப்படும்‌ நடு கல்லே தூங்குதலை நடுகல்‌. 
அவ்வாறான கிபி எட்டாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


71 
ஒன்றும்‌, கிபி பத்தாம்‌ நூற்றாண்டு தமிழ்‌ எழுத்து கல்வெட்டு ஒன்றும்‌ என 
இரண்டு தூங்குதலை நடுகற்கள்‌ மடப்புரம்‌ காளி கோயிலில்‌ 
உள்ளன. இதில்‌, 'தூங்குதலை சீவல்லவன்‌' 'தூங்குதலை சித்திர சரிதன்‌, என்று 
உயிர்ப்பலி கொடுத்தவர்களின்‌ பெயர்கள்‌ வெட்டப்பட்ட நடுகற்களாக, 1200 
வருடங்களுக்கு முன்பு 


த. நா. ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 57 [2003 
கல்வெட்டு : 

1, ஷூிஸரி திரிபுவனசக்கரவத்திகள்‌ சோனாடு கொண்டு 

3, சோழபுரத்து வீராபிஷேகமும்‌ விசையாபிசேகமும்‌ பண்ணிய 

3, பாண்டிய தேவற்கு யாண்டு 28 வதின்‌ எதிராமாண்டு இராசிங்‌ 
4, கன்‌ குளக்கீழ்‌ அம்பலத்தாடி நல்லூர்‌ , , , பூவணமு , . , 

5, மா... தெவனேன்‌ திரு, . 

6... [முதலியார்‌ பராக்கிரம தேவர்‌] 

7, , டாவது தென்பறப்பு நாட்டுத்‌ திருவாதவூர்‌ சேவகப்‌ பெருமான்‌ , , , 
8... உட்டவி, .. 

9, ல்கைக்குக்‌ கீழெல்லை . . .. 

10, .. தெருவுக்கு வடக்கும்‌ . . , ண்ட எல்லை , 

11, தாயனார்க்கு வடவெல்லை , , . விலைகொண்ட , . , 


19, மற்றும்‌ எப்பேற்பட்ட 
14-23. (வரிகள்‌ தேய்த்துள்ளள) 

24, , க்குப்‌ .. யாய்‌ இம்மடத்திலே , . , 

95, ரைப்பூசித்து 

26, இப்படி சம்மதித்து கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொ , , . 
ர. சச்‌ சம்மதித்து , , . 

28, ses 

89, ன முதலியார்‌ பராக்கிரம தேவற்கு மும்முடி சோழ... 
90, மு... ளான அதிகைமான்‌ தேவனேன்‌ இப்படிக்கு 

31, முடிகோன்‌ . . . உனான அதிகைமான்‌ தேவன்‌ 

899, இப்படி கல்லில்‌ வெட்டினேன்‌ இவ்வூர்‌ சிற்பாசாரியன்‌ 


செதுக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து வழிபாட்டிலிருந்துள்ளது. இவ்வாறான 
வழிபாடு கூட பண்டைய மரபின்‌ தொடர்ச்சி எனலாம்‌. இப்பொழுது சிறிது 
சேதம்‌ ஏற்பட்டதால்‌ இவை கோயில்‌ வளாகத்தின்‌ உள்ளே பூட்டிய அறையில்‌ 
கிடக்கின்றன. சிறந்த வழிபாட்டிலிருநது வநத உயிர்த்தியாகம்‌ செய்த 
வீரர்களின்‌ நடுகல்‌ கல்வெட்டுக்கள்‌ இப்பொழுது பூட்டிய அறைக்குள்‌ இருப்பது 
வருத்தத்தைத்‌ தருகிறது. 


திருக்குறள்‌ 
வேண்டுதல்‌ வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு 
யாண்டும்‌ இடும்பை இல (குறள்‌ எண்‌: 4) 


குறள்‌ விளக்கம்‌: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின்‌ திருவடிகளை 
பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும்‌ எவ்விடத்திலும்‌ துன்பம்‌ இல்லை. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


72 


தஞ்சை பெரியகோவிலின்‌ சிறப்புமிக்க கல்வெட்டு 


மா. மாரிராஜன்‌, சோழர்‌ ஆய்வு மையம்‌, 
காரைக்கால்‌, தமிழ்நாடு. 


தஞ்சை பெரிய கோவிலின்‌ திருச்சுற்று மாளிகையின்‌ |; 
வடபுறத்தில்‌ அம்மன்‌ சன்னதிக்கு நேர்‌ எதிரே உள்ள, || 
திருச்சுற்று மாளிகையின்‌ பக்கச்‌ சுவரில்‌ ஒரு கல்வெட்டு 1 
உள்ளது. இக கல்வெட்டு நான்கு வகைகளில்‌ சிறப்புக்‌ கொண்ட ஒரு கல்வெட்டு. 
முன்னர்‌ பெரிய கோவிலின்‌ திருச்சுற்று மாளிகையில்‌ உமா பரமேசுவரிக்கு ஒரு 
பரிவார ஆலயம்‌ ஒன்று இருந்துள்ளது. இத்‌ தேவிக்கு, இரவி பாளூருடையார்‌ 
என்பவர்‌ நிவந்தமாகத தாலி ஒன்றை வழங்கினார்‌. இநத தானம்பற்றிய 
விபரங்கள்‌ இராஜ ராஜனின்‌ 29 ஆம்‌ ஆட்சியாண்டிலும்‌, இராஜேந்திரனின்‌ 3 ம்‌ 
ஆட்சியாண்டிலும்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது. 


"ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார்‌ ஸ்ரீ ராஜராஜதேவர்‌ உடையார்க்கு ஸ்ரீகார்யம்‌ செய்கின்ற 
ஆற்றூருடையான்‌ நக்கன்‌ தொன்றி உடையார்‌ கோயிலில்‌ திருச்சுற்று 
மாளிகையில்‌ ஆலயத்து உமாபரமேஸ்வரியார்க்கு உடையார்‌ 
ஸ்ரீராஜராஜதேவர்க்கு யாண்டு இருபத்தொன்பதாவது வரை குடுத்தன கல்லில்‌ 
வெட்டியது. ஆலயத்து உமாபரமேஸ்வரியார்க்கு சாத்தியருள குடுத்த தாலி ஒன்று 
பொன்‌ ஆடவல்லானால்‌ ஒரு கழஞ்சரை இவர்க்கே ஸ்ரீராஜராஜதேவர்‌ சிறுதனத்து 
இரட்ட குலகால தெரிந்த உடநிலை குதிரைச்‌ சேவகரில்‌ உடையார்‌ கோயிலில்‌ 
கல்லில்‌ எழுத்து வெட்டுவிக்கின்ற அருமொழி தேவ வளநாட்டு வண்டாழை 
வேளூர்க்‌ கூற்றத்து சாத்தங்குடி வெள்ளாளன்‌ இரவி பாளூருடையார்‌ ஸ்ரீ 
ராஜேந்திர சோழ தேவர்க்கு யாண்டு மூன்றாவது வரை குடுத்த பட்டைக்காரை 
ஒன்று பொன்‌ ஆடவல்லான்‌ என்றும்‌ கல்லால்‌ நிறை முக்காலே மூன்று மஞ்சாடி" 
சிறப்புகள்‌: 

[1] இராஜராஜனின்‌ பெயரும்‌, இராஜேந்திரன்‌ பெயரும்‌ ஒரே சாசனத்தில்‌ 
இடம்பெறுகிறது. தநீதை அரசனாகவும்‌, மகன்‌ இளவரசனாகவும்‌ இருந்த காலம்‌. 
[2] திருச்சுற்று மாளிகையில்‌ அம்மனுக்கென்று தனித்த ஆலயம்‌ ஒன்று 
இருந்துள்ளது என்பதைச்‌ சொல்கிறது. "திருச்சுற்று மாளிகையில்‌ ஆலயத்து 
பரமேசுவரி " என்பது கல்வெட்டில்‌ காணப்படும்‌ குறிப்பு. கோவில்களில்‌ 
திருக்காமக்கோட்டம்‌ எனப்படும்‌ அம்மன்‌ சன்னதி எடுக்கும்‌ வழக்கம்‌ பற்றிய 


முதல்‌ கல்வெட்டுக்‌ குறிப்பு இதுவாகும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


73 
ர இந்த ஆலயத்துப்‌ பரமேசுவரிக்கு நிவந்தமாகத தாலி ஒன்று 
கொடுக்கப்பட்டுள்ளதைக்‌ குறிப்பிடும்‌ "ஆலயத்து உமாபரமேஸ்வரியார்க்கு 
சாத்தியருள குடுத்த தாலி ஒன்று” என்ற கல்வெட்டு வாசகம்‌ 
வெட்டப்பட்டுள்ளது. தாலி என்னும்‌ சொல்‌ கல்வெட்டில்‌ இடம்‌ பெறுறெது. 


[4] இந்த தானத்தை வழங்கியவர்‌ பெயர்‌ இரவிபாளூருடையார்‌. இவர்தான்‌ 
தஞ்சை பெரியகோவில்‌ காணப்படும்‌ கல்வெட்டுக்களைக்‌ கல்லில்‌ எழுதியவர்‌. 
மேலும்‌ ஒரு சிறப்பாக இவர்‌ இராஜராஜனின்‌ குதிரைப்படையில்‌ பணியாற்றிய 
ஒரு போர்‌ வீரர்‌. 


"சிறுதனதீது இரட்ட குலகால தெரிந்த உடநிலை குதிரைச்‌ சேவகரில்‌ உடையார்‌ 
கோயிலில்‌ கல்லில்‌ எழுத்து வெட்டுவிக்கின்ற அருமொழி தேவ வளநாட்டு 
வண்டாழை வேளூர்க்‌ கூற்றத்து சாத்தங்குடி வெள்ளாளன்‌ 
இரவிபாளூருடையார்‌" என்பது கல்வெட்டு தரும்‌ குறிப்பு. கோவிலைக்‌ கட்டிய 
தச்சரின்‌ பெயர்‌ இருப்பது போலவே, கல்லில்‌ எழுத்துக்களைக்‌ 
கல்வெட்டுக்களாக எழுதியவரின்‌ பெயரும்‌ உள்ளது. 


வ்வாறாக நான்‌ வகைகளில்‌ இறப்புற்ற கல்வெட்டாக க கல்வெட்டு 
ற நீ கு றப்புறற 
அமைகிறது. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


74 
உலிபுரம்‌ கல்வெட்டுகள்‌ 


- சி. வீரராகவன்‌ விழுப்புரம்‌, 
ஆறகமூர்‌ பொன்‌. வெங்கடேசன்‌ 


சேலம்‌ மாவட்டம்‌, கெங்கவல்லி வட்டம்‌ உலிபுரம்‌ கிராமத்தில்‌ உள்ள சிவன்‌ 
கோயிலில்‌ முன்புறம்‌ கிடக்கும்‌ கல்லில்‌ இந்தக்‌ கல்வெட்டு உள்ளது. இதன்‌ 
காலம்‌ 16 ஆம்‌ நூற்றாண்டு ஆகும்‌. 

இக கல்வெட்டுச்‌ சொல்லும்‌ செய்தி: 

இக்‌ கோயிலில்‌ உள்ள இறைவனை அம்பலத்தாடி நாயனார்‌ எனக்‌ கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது. எறமாஞ்சி துலுக்காண நாயக்கரின்‌ கீழ்‌ இப்பகுதியில்‌ தளவாய்‌ 
திருமலையார்‌ என்பவர்‌ இருந்துள்ளார்‌. இவர்‌ இந்த இறைவனுக்கு மடம்‌ ஒன்றை 
அமைக்க அரை மனையும்‌, மடம்‌ தொடர்நது நடைபெற தும்மலபாடி என்ற 
ஊரில்‌ நன்செய்‌ நிலத்தை குள மடப்புறமாக விட்ட செய்தியைக்‌ குறிக்கிறது. 


1. மந எறமாஞ்சிது 

2. லுக்கண நாயக்கர்‌ 

3. அரைமனை முப்பாச 
4. .னதளவாய்‌ திருமலை 
5. யார்‌ நம்முட அகம்‌ அம்‌ 
6. பலதீதாடி நாயனாற்கு 
7. மடம்‌ தநமதது நம்‌ இ 

8. ஆண்டவர்தும்மல 

9. ப்‌ பட்டியில்‌ விட்ட 


10. நன்செய்‌ குள மடப்‌ 


11. புறமாக விட்ட படியா 
12. லே இந்தத்‌ தநீம[ம்‌/ 


13. சநதிராதித்த வரை 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


75 
இதே கல்வெட்டின்‌ முன்புறத்தில்‌ வலது பக்கம்‌ சூரியன்‌ இடது பக்கம்‌ பிறை 
நிலா உள்ளது. நடுவே சூலம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 3 வரிகள்‌ சிதைந்த 
நிலையில்‌ உள்ளது. 


1. ஸ்வஸ்திறீ 
2. சகாப்தம்‌ - - - 


3.--- மேல்‌ செல்‌ 


இடம்‌: அடுத்த கல்வெட்டு இக கோயிலின்‌ முன்புறம்‌ நடப்பட்டுள்ள பலகைக்‌ 
கல்லில்‌ உள்ளது. 


காலம்‌: பொயு 1031 அச்சுதேவ மகாராயர்‌. 

இக கல்வெட்டுச்‌ சொல்லும்‌ செய்தி: 

உலிபுரம்‌ என இப்போது அழைக்கப்படும்‌ இந்த ஊரை புலியூரம்பூர்‌ எனவும்‌, 
இறைவனை திருவம்பலமுடைய தம்பினார்‌ எனவும்‌ அழைக்கிறது. அச்சுதேவ 
மகாராயர்‌ காலத்தில்‌ செனநாத வளநாட்டு மகதை மண்டலத்து ஆற்றூர்‌ கூற்றத்து 
புலியுரம்பூர்‌ திருவம்பலமுடைய தம்பினார்‌ பூசைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 
அனந்தாழ்வார்‌ பிள்ளை ஐயனுக்கு தன்மமாக மநீதைய மாதைய நாயக்கர்‌ 
என்பவர்‌ சீர்மை பிடாகையான செக்கடகோம்பை, மற்றும்‌ தும்பலப்பட்டி என்ற 
இரு ஊர்களுக்கும்‌ உட்பட்ட நன்செய்‌, புன்செய்‌ நிலங்களை சர்வ மானியமாக 
அளித்துள்ளனர்‌. 

1. ஸ்வஸ்திஸ்ரீ மந மஹா மண்டலேஸ்வர 

2. அரியராய விபாடன்‌ பாஷைக்கு தப்புவராய 


3. கண்டந மூவராயகண்டன்‌ குட 


4. தகஸனபட்சம உத்திர சது சமுததிராதிபதி 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


5. நற்பதி அச்சுததேவ மஹாராயர்‌ பிறுதிவி ராசசி 

6. யம்‌ பண்ணி அருளா நின்ற கலியுக சகாப்தம்‌ 

7. 1453 யிதன்‌ மேல்‌ செல்லா நின்ற கர வருஷம்‌ 

8. மகர ஞாயிற்று அமரபச்சதீது சஷ்டியும்‌ குரு வாரமும்‌ 

9. உததுரமும்‌ பெற்ற மகாசங்கராநதி புண்ணிய காலத்து 
10. நாள்‌ மகதை மண்டலத்து செனநாத வளநாட்டு ஆற்‌ 

11. ற்றூர்‌ கூற்றத்து புலியுறம்பூர்‌ திருவம்பலமுடைய தம்பினார்‌ 
12. க்கு பூசை புனஸ்காரத்துக்கு அங்கரங்க வைபோகத்துக 
13. கு மாக ஸ்ரீமது அனந்தாழ்வார்‌ பிள்ளை ஐயனுக்கு 

14. தன்மமாக புலியுரம்பூர்‌ நாடுளா கண்டவங்கி நாராய 
15. .ண மநதைய மாதைய நாயக்கரும்‌ நம்முடைய புலியுர 
16. ம்பூர்‌ சீர்மை பிடாகையான செக்கடகோம்பை யு 

17. ம்தும்பலபட்டியும்‌ யிநீத தநீமம்‌ இரண்டுக்குள்‌ பட்ட 
18. நான்கெல்லை நன்செய்‌ புஞ்சை நிதி நிச்சயம்‌ கலந்த 
19. நாள்‌ சர்வலோகமும்‌ உட்பட திருவம்பலமுடைய தம்‌ 
20. பிரானாற்கு சநீதிராதிதத வரையும்‌ சர்வமானியமாக நடக்கும்‌ 
21. படி சூலம்‌ வெட்டி குடுத்தோம்‌ இந்த தன்மத்தை 

22. யாதும்‌ ஒருவர்‌ பரிபாலினம்‌ பண்ணினவர்க 

23. ள்‌ கெங்கை கரையிலே சகஸ்தர கோ தானம்‌ பண்‌ 

24. நின புண்ணியத்தை பெற கடவார்களாகவும்‌ 
கல்வெட்டின்‌ பின்புறம்‌: 

25. இந்த தன்மதீதுக்கு யா 

26. தொருவர்‌ அகுதம்‌ பண்ணி 

27. .னவர்கள்‌ கெங்கை கரை 


28. யிலே தன்‌ மாதா பிதாவையு 


76 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


29. ம்‌ குருவையும்‌ கொன்ற தோஷத்‌ 
30.திலே போக கடவார்களாகவும்‌ 
31.நின்ற சகாப்தம்‌ -- ௬ இ 


32. தன்‌ மேற்‌ - - - - 


36. கமும்‌ பெற்ற புண்ணிய காலத்தில்‌ அனந 

37. தாழ்வார்‌ பிள்ளை காரியத்துக்கடவர்‌ மாதைய 

38. .ன்‌ மந்தையனாயக்கர்‌ மேற்படி 

39. நாயக்கர்‌ மகதை மண்டலம்‌ 

40. ஆற்றூர்‌ கூற்றத்தில்‌ புலியுறம்பூர்‌ வடக்கில்‌ செக்கடி கொ 
41. ம்பைதும்மல்பட்டியின்‌- இரண்டுக்கும்‌ புலியுற 

42. ம்பூர்‌ திருவம்பலமுடைய 

43. தேவதானமாக தம்பிரானாருக்கு - - 


44. ங்களுவ போகம்‌ உண்டாகுவே. 


இது மட்டுமன்றி நவகண்டம்‌ கொடுத்துக்‌ 
சிற்பங்களும்‌ உலிபுரத்தில்‌ உள்ளன. 


77 


இரு வீரர்களின்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


78 
ஹம்பி- பாறைகள்‌ 


சுப்ரபாரதிமணியன்‌, எழுத்தாளர்‌, 
திருப்பூர்‌ தமிழ்நாடு, 


கணித ரூபங்களைக்‌ காண்கிறேன்‌, எந்த உருவமும்‌ 
தென்படவில்லை, ஆனால்‌ எந்த உருவத்தையும்‌ பொருத்திக்‌ 
கொள்ளலாம்‌. வெயில்‌ கொதிக்கிற போது அது கோபம்‌ 
தரும்‌ அம்மனாக இருக்கிறது. குளிர்‌ வாட்டும்‌ போது | 

ஆசீர்வாதம்‌ செய்யும்‌ அம்மாவாக இருக்கிறது. ஆச்சரியங்கள்‌ 
கடந்து போகிறபடி அதன்‌ உருவங்கள்‌ மாறிக்கொண்டே இருக்கின்றன. 


நிற மழையில்‌ அவை கொள்ளும்‌ ரூபங்கள்‌ விசித்திரமானவை. சுற்றிலும்‌ 
சலசலத்து ஓடும்‌ துங்கபதீதிரா நதியின்‌ நீரோட்டமும்‌ சப்தமும்‌ 
பாறைகளுக்குள்ளும்‌ அடக்கம்‌. அப்பாவி மக்களின்‌ பல சொற்களைத்‌ துப்பும்‌ 
அவை பல சமயம்‌. மக்களின்‌ அழுகைகளை, துக்கங்களை உள்வரித்துக்‌ 
கொள்ளும்‌. பறக்க எத்தனிக்கும்‌ பறவை போல்‌ கிடக்கும்‌. வானத்தை நோக்கிப்‌ 
படுத்துக கிடக்கும்‌. எங்கள்‌ பார்வை, இலக்கு வானம்‌ என்பது போல்‌ நிற்கும்‌. 


இந்தப்‌ பாறைகளில்‌ இருநது கல்‌ தேரை 
உருவாக்கலாம்‌; நட்சத்திரங்களை நோக்கி 
நகரும்‌ ராக்கெட்டுகளை உருவாக்கலாம்‌; 
நல்ல தூக்கம்‌ கொண்டு வரும்‌ 
படுக்கைகளையும்‌ உருவாக்கலாம்‌; 
அவற்றிலிருந்து எல்லா உருவாக்கததிற்குப்‌ 
பின்னாலும்‌ உருவம்‌ எதுவும்‌ இல்லாமல்‌ 
என்னை எதுவும்‌ செய்ய முடியாது என்னும்‌ 
மிரட்டல்‌ இருக்கிறது. 


பாறைகள்‌ விதவிதமான பார்வையில்‌! 
அப்பார்வைகள்‌ நமக்கு இல்லாத 
சுதந்திரத்தைக்‌ காட்டிக்‌ கொண்டிருக்கும்‌. 
நிறம்‌ மாறிக்‌ காட்டலாம்‌. ஆனால்‌ 
பொதுவான நிறமும்‌ உண்டு அவற்றுக்கு. 
தியான நிலையில்‌ இருக்கும்‌ 
பாறைகளிலிருந்து கற்றுக்‌ கொள்ள 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


79 
மோனநிலையும்‌, தியான நிலையும்‌ அவற்றின்‌ ரூபங்களும்‌ கூட உண்டு. 
ஹம்பி பெல்லாநி மாவட்டம்‌ கொசப்பேட்டை வட்டத்தில்‌ 
அமைந்திருப்பதாகும்‌. கமலாப்பூரில்‌ இருநது மெல்ல நடந்தால்‌ ஹம்பி சார்ந்த 
பல விஷயங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டும்‌ ரசித்துக்‌ கொண்டும்‌ செல்லலாம்‌. 
இல்லாவிட்டால்‌ ரிக்சாகளும்‌ மிதிவண்டிகளும்‌ மின்சார வாகனங்களும்‌ என்று 
கைக்‌ கொண்டால்‌ பயணம்‌ சுலபமாகும்‌. 


அலாவுதீன்‌ கில்ஜியின்‌ வருகை யாதகிறி ராஜ்யத்தில்‌ பெரும்‌ மாற்றங்களை 
உண்டுபண்ணியது. விஜயநகரப்‌ பேரரசின்‌ மன்னர்கள்‌ சுயநல மிக்கவர்கள்‌ 
என்றாலும்‌ கலாசாரம்‌, அறிவு வாதம்‌, இலக்கியம்‌ ஆகியவற்றை 
வளர்ப்பவர்களாக இருந்தார்கள்‌. கிருஷ்ணதேவராயர்‌ திம்ம ராசாவுக்கு 
உதவியாளராக இருந்தார்‌. விரநரசிம்மா அவருடைய எட்டு வயது மகனை 
ஆட்சியில்‌ ஏற்றுவதற்காக 
கிருஷ்ணதேவராயரின்‌ கண்களையே 
எடுத்து விடும்படி சொன்னார்‌. ஒரு 
பரிகாரமாய்‌ அவருடைய ஆலோசனை 
வேண்டாம்‌ என்பதால்‌ திம்மராசா 
இருஷ்ணதேவராயரை மறைதீது விட்டு ஒரு 
ஆட்டுக்‌ குட்டியின்‌ கண்களை எடுத்துக 
கஇருஷ்ணதேவராயரின்‌ கண்கள்‌ என்று 
காட்டினார்‌ கிருஷ்ணதேவராயரின்‌ 
கண்களை எடுத்து விடும்படிதான்‌ அவர்‌ 
சொன்னார்‌. அதற்காக அப்படிச்‌ செய்தார்‌. 
கிருஷ்ணதேவராயர்‌ தெலுங்கு மற்றும்‌ 
சமஸ்கிருதததில்‌ நல்ல புலமை 
கொண்டவராக இருந்தார்‌ 
"அமுத்தமாலியா”, "ஜம்புவதி கல்யாணம்‌" 


போன்றவை அவர்‌ எழுதிய இதிகாசம்‌ சார்ந்த நூல்கள்‌. அவருக்குக்‌ "கன்னட 
ராஜ்ய ராமண்ணா” என்ற பட்டமும்‌ உண்டு. அவர்‌ ஞாபகமாக ஹம்பியில்‌ 
இருக்கும்‌ விருப்பாகசா கோவிலில்‌ ஒரு உரையாடும்‌ களத்தைக்‌ கட்டினார்‌. 
அவருடைய அம்மா நாகலதேவியின்‌ நினைவாக அவர்‌ எழுப்பிய ஊர்தான்‌ 
கொசப்பேட்டை. 


கிருஷ்ண தேவராயர்‌ காலத்தில்‌ பெண்களுக்கு நல்ல மதிப்பு இருநதது. 
மல்யுத்தம்‌, இசை, நடனம்‌ போன்றவற்றிலும்‌ அவர்கள்‌ தேர்ச்சி 
பெற்றிருந்தார்கள்‌. பலருக்குக்‌ காவலாளிகளாகவும்‌ உதவியாளர்களாகவும்‌ 
பெண்கள்‌ விளங்கினார்கள்‌: ஆனாலும்‌ குழந்தைத்‌ திருமணமும்‌ வரதட்சணை 
என்பதும்‌ கொடுமையானதாகவே அப்போதும்‌ இருந்திருக்றெது. பல 
வேலைகளுக்காக அவர்‌ முஸ்லிம்களைக்‌ கூட அதிகாரிகளாக நியமித்திருக்கிறார்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


80 
ஹம்பியின்‌ முன்பகுதியில்‌ தென்படும்‌ கோவிலில்‌ இருக்கிற முன்பாகங்களும்‌ 
சிற்பங்களும்‌ விருப்பாச்சா கடவுளின்‌ உறவுகளை ஒத்திருக்கின்றன. 
விருப்பாக்சாவை பாம்பாதீதி என்றும்‌ சொல்கிறார்கள்‌. இதுதான்‌ ஹம்பியில்‌ 
உள்ள பழமையான கோயில்‌. பம்பா தேவி எனும்‌ பெண்‌ பற்றிய துன்பக்‌ 
கதைகளும்‌ சொல்லப்படுகிறன. கொண்டேன்டா ராமா கோயிலுக்குப்‌ பின்னால்‌ 
விட்டலா கோயில்‌ இருக்கிறது. சற்று உயரமான இடத்தில்‌ கிருஷ்ணதேவராயர்‌ 
காலத்தில்‌ அங்கு மாருதி உருவம்‌ நிர்மாணிக்கப்பட்டு இருக்கிறது. அநீத 
இரண்டு பக்கங்களிலும்‌ தென்படும்‌ கல்பந்தல்கள்‌ பொன்னும்‌ வைரமும்‌ 
மின்னும்‌ கற்களும்‌ விற்கிற சந்தைகளாக இருப்பதைச்‌ சொல்கின்றன. அந்தப்‌ 
பகுதியைச்‌ சூலை பஜார்‌ என்று அழைக்கிறார்கள்‌, தேவதாசிகளின்‌ - விபச்சார 
பெண்களின்‌ சந்தை என்ற பொருளில்‌. ஆனால்‌, அதற்கான காரணம்‌ சரியாகத்‌ 
தெரியவில்லை. பெண்களை வியாபாரப்‌ பொருளாக அங்கே 
பயன்படுத்தியிருப்பார்கள்‌ என்ற யூகம்‌ இருக்கிறது. ஒடியா கொனார்க்‌ கோயிலின்‌ 
பாதிப்பில்‌ உருவாக்கப்பட்ட கல்‌ தேர்‌ மிகவும்‌ முக்கியமானதாக இருக்கிறது. 


இருஷ்ணதேவராயரின்‌ இளைய சகோதரர்‌ கட்டிய அ ரயா கோயில்‌ 
குறிப்பிடத்தக்கக்‌ கலை அம்சங்களைக்‌ கொண்டிருக்கிறது. ஆயுதங்களை 
வைத்துக்கொண்டு பத்து கைகளுடன்‌ இருக்கும்‌ பெண்‌ தெய்வச்‌ சிலை ஒன்று 
முக்கியமானதாக இருக்கிறது. கிருஷ்ணர்‌ கோயிலில்‌ இருந்து கமலாபுரம்‌ 
செல்லும்‌ வழியில்‌ /2 அடியில்‌ ஒரு பெரிய லிங்கம்‌ இருக்கிறது. அதுதான்‌ ஹம்பி 
பகுதியில்‌ இருக்கெ மிக உயரமான லிங்கம்‌ ஆகும்‌. சூரிய ஒளி அதன்‌ மேல்‌ பட்டு 
அது தருகிற அழகு சொல்லி மாளாது. நூற்றுக்கணக்கான லிங்கங்கள்‌ பாறைகளில்‌ 
அமைந்திருக்கின்றன. கிருஷ்ணதேவராயர்‌ காலத்தில்‌ ஒரு பிராமணரால்‌ 
உருவாக்கப்பட்ட உக்கிர நரசிம்மர்‌ 22 அடி உயரத்தில்‌ இருக்கிறது. அது வெட்ட 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


81 
வெளியில்‌ இருக்கிறது அதைச்‌ சுற்றி எந்தக்‌ கோயிலும்‌ இல்லை. இந்தக்‌ 
கோயில்கள்‌ அழிக்கப்பட்டிருக்கலாம்‌. அங்கங்கே காணப்படும்‌ கற்‌ சுவர்களின்‌ 
பிரமாண்டமும்‌ திடமும்‌ ஆச்சரியப்படுத்துறெது. வாசனைப்‌ பொருட்களும்‌ 
பஞ்சும்‌ சார்ந்த இடங்களில்‌ வியாபார முத்திரைகள்‌ உள்ளன. ஹம்பி 
பஜாரினைச்‌ சார்ந்த புனித ஸ்தலங்கள்‌, கமலாபுரம்‌ சார்ந்த பழைய அரசு 
ஸ்தலங்கள்‌ குறிப்பிட வேண்டியவை. வெற்றி நகரமாக விளங்கிய விஜயநகரம்‌ 
அதன்‌ நினைவுச்‌ சின்னங்களை நிறையவே கொண்டிருக்கிறது. எல்லாக்‌ 
காலங்களிலும்‌ நகர விரிவாக்கத்திற்காகச்‌ செய்யப்படும்‌ மக்கள்‌ வெளியேற்றம்‌ 


இங்கும்‌ நடந்ததற்கான சான்றுகள்‌ நிறைய உள்ளன. 


இரண்டு பெரிய பாறைகள்‌ அருகருகே உள்ளன. அவை இரண்டு சகோதரிகள்‌. 
ஹெம்பிக்கு வந்து அவர்கள்‌ பாறைகளையும்‌ அதன்‌ சிதைவுகளையும்‌ பார்தது 
இருக்கிறார்கள்‌. களைத்துப்‌ போய்‌ ஒரு இடத்தில்‌ ஓய்வுக்காக உட்கார்ந்து 
இருக்கிறார்கள்‌. இளைய சகோதரி, மூத்த சகோதரியிடம்‌, "இந்த பாறைகளின்‌ 
சிதைவைப்‌ பார்க்கவா நாம்‌ எவ்வளவு தூரம்‌ வநதோம்‌, வீட்டிலேயே உட்கார்ந்து 
இருக்கலாம்‌” என்று சொல்லி இருக்கிறாள்‌. இதை அவள்‌ சொன்ன பின்னால்‌ 
அவமதிப்பாக ஆகி அவர்கள்‌ கற்களாகி விட்டார்கள்‌. இந்தச்‌ சிதைவுகளை 
நிராகரிகீகிறவர்களுக்குப்‌ பதிலாக அக்கா தங்கை குண்டு என்ற அந்தப்‌ பாறைகள்‌ 
அமைநீதிருக்கின்றன. ஹம்பியின்‌ கோட்டையும்‌, தாமரை மகாலும்‌, யானைத்‌ 
தாவளமும்‌ கோட்டைகளாகவே நிற்கின்றன. வழக்கமான சுற்றுலாப்‌ பயணிகள்‌ 
இந்தப்‌ பகுதியைச்‌ சுற்றிப்‌ பார்க்கிறபோது இந்தப்‌ பாறைகள்‌ குறித்து அந்த இரு 
சகோதரிகளின்‌ வார்த்தைகள்‌ தான்‌ ஞாபகம்‌ வரும்‌. ஆனால்‌ அங்கு இருக்கிற 
பலவகையான கோயில்கள்‌ அவர்களுக்கு ஆறுதல்‌ அளிக்கும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


82 


இப்‌ பகுதியில்‌ பல்வேறு மடங்கள்‌ இருக்கின்றன. தேவாங்க செட்டியார்கள்‌ 
என்ற சமூகம்‌ தமிழ்நாட்டில்‌ நெசவுத்‌ தொழில்‌ அதிகம்‌ செய்பவர்களாக 
இருக்கிறார்கள்‌. உலகம்‌ முழுக்க இருக்கிறார்கள்‌. அவர்களின்‌ ஜாதி சார்ந்த உலக 
குரு, ஜாதி குரு காயதரி பீடதீதில்‌ இருக்கிறார்‌. அவர்‌ தமிழ்நாட்டிற்கு வரும்போது 
பெரும்‌ அரசியல்வாதிகளுக்குக கூடுகிற கூட்டமும்‌ வரவேற்பும்‌ கிடைக்கும்‌. 
அவரை எதேச்சையாக காயதரி மடத்தில்‌ பார்த்தபோது திருப்பூர்‌ அவருக்கு 
நெருக்கமாக இருப்பதைத்‌ தெரிந்து கொண்டேன்‌. அப்போது கர்நாடகாவில்‌ 
பிரதமர்‌ மோடி வருகையையொட்டி தொலைக்காட்சியில்‌ நேரலை நிகழ்ச்சிகள்‌ 
இருந்தன. அதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌ ஆனால்‌ அவருடனான 
உரையாடலில்‌ அந்தத்‌ தொலைக்காட்சி நிகழ்ச்சி சிரமம்‌ தந்ததை எண்ணி அதை 
அணைத்து விடச்‌ சொன்னேன்‌. அப்படியே செய்துவிட்டு தன்னுடைய 
உரையாடலைத்‌ தொடர்ந்தார்‌ அந்த உரையாடலில்‌ திருப்பூர்‌ பகுதி 
நெசவாளர்கள்‌ வாழ்க்கை பற்றியும்‌ திருப்பூர்‌ பனியன்‌ தொழில்‌ பற்றியும்‌ பல 
விசாரணைகள்‌ இருந்தன. ஒரு ஆன்மீகவாதி என்பதை மீறி சாதாரண 
உரையாடலில்‌ அக்கறை கொண்டவராக அவர்‌ உரையாடியது என்‌ மனைவிக்குப்‌ 
பெருத்த ஆச்சரியத்தைக்‌ கொண்டு வந்தது. அவருடைய மதம்‌ சார்ந்த 


ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளை அவர்‌ சுட்டிக்‌ காட்டியபோது அவர்‌ ஒரு 
பெரிய சாம்ராஜ்யதீதிற்கு அதிபதியாகவும்‌ இருப்பது தெரிந்தது, அந்த அளவு பல 
கோயில்கள்‌, பல நிர்வாக இடங்கள்‌ அந்த மடத்தின்‌ பெயரில்‌ இருப்பது தெரிய 
வந்தது. ஹம்பி வருகிற தேவாங்க செட்டியார்களும்‌ தமிழ்நாட்டுக்காரர்களும்‌ 
காயத்திரி மடத்திற்கு வந்து செல்வது ஒரு வேலையாகவே கொள்கிறார்கள்‌. 
மகிழ்ச்சியுடன்‌ அதைச்‌ செய்கிறார்கள்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


83 
ஹம்பியில்‌ சாதாரணமாக ஒரு நல்ல தேநீரை தேடித்தான்‌ பிடிக்க வேண்டி 
இருக்கிறது. பெரும்பான்மையான கடைகளில்‌ முன்பே தயாரிக்கப்பட்டு 
பிளாஸ்க்குளில்‌ ஊற்றி வைக்கப்பட்டிருகீகிற தேநீரைத்‌ தான்‌ தருகிறார்கள்‌. 
உடனடியாக தேநீரைத்‌ தயாரித்துத்‌ தருவதற்கான முயற்சிகள்‌ இல்லை. பக்கம்‌ 
இருக்கும்‌ வாழைத்‌ தோட்டங்களிலிருந்து வநது குவிந்திருக்கும்‌ வாழைப்‌ பழ 
சீப்புகள்‌ தெருவெங்கும்‌ விற்பனைக்காகக கிடைக்கின்றன. அங்கு உள்ள ஓர்‌ 
உயர்ந்த மலையில்‌ அனுமார்‌ பிறந்ததாகச்‌ சொல்கிறார்கள்‌. ஹம்பி தான்‌ பழைய 
கிஷ்கிந்தா என்றும்‌ சொல்கிறார்கள்‌. 


ராமர்‌ சீதையை சிறை மீட்பதற்காக வானரங்களைக்‌ கொண்டு படை அமைத்து 
பயிற்சியை அமைத்த இடம்‌ ஹம்பிப்‌ பகுதி என்றும்‌ கதைகள்‌ உள்ளன. பாறைக்‌ 
கோயில்கள்‌ சநீதை மண்டபங்கள்‌, வீதிகள்‌ போன்றவை இரவு நேரத்தில்‌ 
வெளிச்சத்தில்‌ ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கக்‌ கூடிய அளவில்‌ இரவின்‌ ஒளியில்‌ 
மின்னுகின்றன. பகலில்‌ பாறையில்‌ தருகிற ஆச்சரியத்தைப்‌ போலவே ஹம்பி 
நகரத்தின்‌ வீதிகள்‌ இரவு நேரங்களில்‌ இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில்‌ 
இவ்வளவு பாறைகளும்‌ அதன்‌ விசித்திரக்‌ கோலங்களும்‌ உள்ளன என்பது 
ஆச்சரியமாக இருக்கிறது. இவை எல்லாம்‌ எப்படி ஏற்பட்டிருக்கும்‌? 
நிலநடுக்கமேஈ பூமியின்‌ பிறழ்வோ இந்த கோலத்திற்குக்‌ கொண்டு வந்து 
இருக்குமோ என்று எண்ணத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ அதன்‌ விளைவாய்‌ 
உருவான இந்தப்‌ பாறைகள்‌ தரும்‌ மனச்‌ சித்திரங்கள்‌ அழியாதவையாக 
அமைநதிருக்கின்றன. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


84 
பூ மர நிழல்‌ கவிதையில்‌ கோடை காலம்‌ 


முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி, 
எழுத்தாளர்‌, மொழிபெயர்ப்பாளர்‌ பதிப்பாளர்‌. 
தமிழக அரசின்‌ சிறந்த மொழிபெயர்ப்பாளர்‌ விருதாளர்‌ 


'மண்ணிலிருநீதும்‌ மக்களிடம்‌ இருந்தும்‌ ஒவ்வொரு 
நாள்‌ வாழ்விலிருந்தும்‌ உற்பததியானவை முத்தமிழ்‌ 
விரும்பியின்‌ கவிதைகள்‌. வாழ்வு இயற்கை 
முதலியவற்றைப்‌ பொதுமைப்படுத்தி கற்பனை விண்ணில்‌ 


சிறகு விரிப்பதை ஒதுக்கி விட்டு அன்றாட வாழ்வின்‌ 
தடங்களிலிருந்து கவிதைகளைக்‌ கண்டெடுத்து தன்‌ கூர்மையான 
மொழிநடையில்‌ நமக்குத்‌ தருகிறார்‌ முத்தமிழ்‌ விரும்பி. தமிழ்‌ கவிதையில்‌ 
இவரது நுழைவு மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கதீதக்கது' என்று பாராட்டிய 
கோவை ஞானி 'ஆறுகளோடும்‌ காடுகளோடும்‌ மண்ணோடும்‌ 
உயிரினங்களோடும்‌ பயிர்‌ வகைகளோடும்‌ நமக்கு என்ன உறவு? இவற்றோடு 
எத்தகைய உறவில்‌ நாம்‌ அன்று இருந்தோம்‌ என்ற சிந்தனையை முத்தமிழ்‌ 
விரும்பி இக்கவிதைகளில்‌ எழுப்புகிறார்‌' என்றும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


முத்தமிழ்‌ விரும்பியின்‌ கவிதைகள்‌ தஞ்சை மண்ணில்‌ இருந்து 
மலர்நீதவை. காவிரி நதி தீரத்தில்‌ இருநது முகிழ்தீதவை. எனவே அவை கிராமிய 
வாழ்கீகையின்‌ சிறப்புக்களை சுட்டிக்‌ காட்டுகின்றன. நகர வாழ்கீகையின்‌ 
போலித்தனத்தையும்‌ செயற்கைத்‌ தன்மையையும்‌ குத்திக்‌ காட்டுகின்றன. 
இக்கட்டுரையில்‌ கிராமத்தில்‌ வெயில்‌ காலம்‌ ஏற்படுத்தும்‌ மாற்றங்களையும்‌ 
தவிப்புகளையும்‌ கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பி கவிதைகளாக வார்தீதிருப்பதைக்‌ 
காணலாம்‌. 


கோடைக காட்சிகள்‌ 


சிற்றூர்களில்‌ வெயில்‌ காலத்தில்‌ கோடைப்‌ பந்தல்‌ என்று ஒரு ஓலை 
பந்தல்‌ வீட்டுக்கு முன்பு போடப்பட்டிருக்கும்‌. இதனால்‌ வெயிலின்‌ சூடான 


கதிர்கள்‌ வீட்டிற்குள்‌ நுழையாமல்‌ கொஞ்சம்‌ நிழல்‌ கிடைக்கும்‌. 
இக்காலகட்டத்தில்‌ கிணறுகள்‌ வற்றிப்‌ போகும்‌. சித்திரை மாதப்‌ பிறப்பன்று 
பொன்னேர்‌ பூட்டி உழும்‌ மரபு கிராமங்களில்‌ உண்டு. இம்மாதத்தில்‌ கோடை 
கடுமையாக இருப்பதால்‌ குளங்களில்‌ நீர்ப்‌ பரப்பு குறைநது விடும்‌. சிறுவர்கள்‌ 
சேற்றில்‌ மீன்‌ பிடித்து வருவார்கள்‌. சிலர்‌ தம்முடைய நிலங்களில்‌ சொட்டு 
பாசனம்‌ ஏற்பாடு செய்திருப்பார்‌. வறண்ட நிலங்களில்‌ ஆடு மேய்ப்பவர்கள்‌ ஆடு 
மாடுகளுக்கு புல்‌ இல்லாமல்‌ மழை சிறிதாவது பெய்யாதா என்று வானத்தை 
ஏக்கத்துடன்‌ பார்ப்பார்‌. ஆடுகளுக்குப்‌ புல்தரை வேண்டுமே என்று வருந்துவர்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


85 
மழை இல்லாமல்‌ வறட்சி உண்டாவதால்‌ மனிதர்களுக்கும்‌ தவிப்பு 
உண்டாகிவிடும்‌ கோழிகள்‌ சீக்கு பிடித்து ஒவ்வொன்றாக சாகும்‌. அதற்குச்‌ 
சொட்டு மருநது கொடுப்பதற்காகக்‌ கால்நடை மருத்துவர்கள்‌ கிராமங்களுக்கு 
வருவார்கள்‌. 


பள்ளிகளில்‌ விடுமுறைக்‌ காலம்‌ என்பதால்‌ பிள்ளைகள்‌ பல்லாங்குழி 
தாயம்‌ நொண்டியாட்டம்‌ விளையாடுவது உண்டு. மரங்கள்‌ இலைகளை உதிர்த்து 
குச்சி குச்சியாக நிற்பதால்‌ பனைமர நிழலில்‌ உட்கார்ந்து மணலைக்‌ 
கூட்டாஞ்சோறு ஆக்கி பிள்ளைகள்‌ விளையாடுவார்கள்‌. மரங்களின்‌ வேர்கள்‌ 
கூடக காய்ந்து கிளைகள்‌ உலர்ந்து தோன்றும்‌. 
ஊருணிகளில்‌ நீர்‌ வற்றிவிடும்‌... ஆனால்‌ இந்த 
வறட்சியிலும்‌ கூட செம்பருத்திப்‌ பூக்கள்‌ 
அழகாக சிவப்பாகப்‌ பூத்து வாழ்க்கையில்‌ 
விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையைக்‌ 
கொடுக்கும்‌. இதுபோன்ற காட்சிகளை 
எல்லாம்‌ கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பி 
தன்னுடைய கவிதையாக்கிக்‌ | 
கொடுக்கின்றார்‌. 


வேனில்‌ பந்தல்‌ 


வெயில்‌ காலத்தில்‌ வெயிலின்‌ 
கொடுமை தாள முடியாமல்‌ வீட்டிற்கு முன்பு 
போடப்பட்டிருநீத ஓலை பநீதளுக்கு முன்பு 
வீட்டு வாசலில்‌ தங்கை அதிகாலையில்‌ 
கோலம்‌ போட்டு இருக்கிறாள்‌. மதியத்தில்‌ 
அநத பந்தலுக்குள்‌ கோரைப்‌ பாயை விரித்துப்‌ 
படுக்கின்றனர்‌. கோரைப்‌ பாய்‌ வெயிலுக்கு 
குளிர்ச்சியாகவும்‌ மழைக்கு வெது 
வெதுப்பாகவும்‌ இருக்கும்‌. அவ்வாறு 
படுத்துத்‌ தூங்கும்‌ போது பந்தலின்‌ தற்று வழியாக சூரியனின்‌ ஒளி வளையம்‌ 
வளையமாக பூமியில்‌ விழுகின்றது. பந்தல்‌ காலில்‌ கூடு கட்டியிருக்கும்‌ 


கறையான்களைக்‌ கோழிகள்‌ கொத்தித்‌ திண்கின்றன. பந்தலின்‌ குறுக்குக்‌ கம்பு 
மீது நின்று காகம்‌ கரைகிறது. இதனால்‌ விருந்தினர்கள்‌ வரக்கூடும்‌; சில வேளை 
தபால்காரர்‌ வந்து ஒரு கடிதத்தை தந்து விட்டுச்‌ செல்வார்‌ 

ஓலைப்பந்தலுக்குள்‌ வருவோர்‌ குனிந்து வராததால்‌ மேலே இருந்த மூங்கில்‌ 
கம்பில்‌ பலர்‌ முட்டிக்கொள்வதுண்டு. அப்போது அங்குச்‌ சாய்வு நாற்காலியில்‌ 
படுத்திருக்கும்‌ தாத்தா அவர்களுக்காக வருத்தப்பட்டு தலையை நன்றாக 
அழுத்தித்‌ தேய்த்து விடுங்கள்‌' என்பார்‌ பல்லாங்குழி, தாயம்‌, நொண்டி 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


86 
விளையாடும்‌ சிறுமிகள்‌ வெயில்‌ அதிகமான பிறகு விளையாடுவதில்லை. 
அவ்வாறு வாசலில்‌ விளையாடும்‌ பிள்ளைகள்‌ இல்லாத வேளையில்‌ மூச்சிரைக்க 
ஓடி வரும்‌ நாய்‌ பந்தல்‌ காலில்‌ பின்னங்காலைத தூக்கி நிற்கும்‌. இந்த நாயை 
விரட்டுவதற்காக அங்குத்‌ தாழ்வாரததின்‌ மூலையில்‌ ஒரு மூங்கில்‌ கழியை 
சார்த்தி வைததிருப்பார்கள்‌. இத்தகைய காட்சிகளை பந்தல்‌ என்ற கவிதை 
விளக்கிச்‌ செல்கின்றது. பந்தலுக்குள்‌ என்னென்ன நடக்கும்‌ என்ற பட்டியல்‌ 
கவிதையாக உருப்பெற்றுள்ளது. 

'பநீதல்‌' கவிதையின்‌ வெற்றி அதன்‌ சரளமான ஆற்றோட்டமான்‌ நடை ஆகும்‌. 
படிக்கத்‌ தொடங்கியதில்‌ இருநது எங்குமே நிற்காமல்‌ இறுதி வரை 
வாசிப்போரை இழுத்து சென்றுவிடும்‌. காட்சிகள்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாகப்‌ படக 
காட்சி போல விரியும்‌. இக்கவிதை காணொளியாக படம்‌ எடுக்கப்பட்டு 
காட்டுவதற்கு மிகவும்‌ பொருத்தமான காட்சியமைப்பை கொண்டுள்ளது. 
கவிதையில்‌ காட்டப்படும்‌ நிகழ்ச்சிகளை ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தி 
செல்லலாம்‌. 
உ வீட்டின்‌ முன்னே 

கோடைக்குபோட்டது 
ஓலைப்‌ பந்தல்‌ 
5 தங்கை போட்ட 
அதிகாலை கோலதீதிற்குக 
குடையாகும்‌ 
ச மதியத்தில்‌ 
கோரைப்பாயின்‌ தூக்கத்தில்‌ 
தஇண்ணைஏறி 
தேகம்‌ சுடுகின்ற ஒலி வளையங்கள்‌ 
5 பநீதல்‌ காலில்‌ 

நீள்‌ கூடு கட்டும்‌ 

கறையான்கள்‌ 

கோழிக்கு விருந்தாகும்‌ 
்‌ குறுக்கு கழி மீது 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


87 
கரையும்‌ காகம்‌ 


வராத விருநீதாளிகளை 
நினைவில்‌ காட்ட 
தபால்காரர்‌ என்றாவது 
தருவார்கடிதம்‌ 

5 மூங்கிலில்‌ தலை தட்டி 
உயரம்‌ தணிந்து போகும்‌ 


விருநீதினரை அழுந்தத்‌ 
தேய்த்து விடச்‌ சொல்லும்‌ பொறிக்‌ கவிஞர் முத்தமிழ்‌ விரும்பி 
சாய்வு நாற்காலித தாத்தா 

. பல்லாங்குழி தாயம்‌ நொண்டியாட்டம்‌ 

விளையாடும்‌ சிறுமியர்‌ 

இல்லாத பொழுதில்‌ 

மூச்சிரைக்க ஒடி வந்து 

மூன்று கால்‌ தரையிறுத்தி 

பந்தற்காலில்‌ 

பின்னங்கால்‌ தூக்கும்‌ 

நாய்‌ விரட்ட 

° மூங்கில்‌ கழியொன்று 

இருக்கும்‌ தாழ்வாரத்தில்‌ 

பந்தலில்‌ தோன்றிய காட்சி வருணனை கடைசியில்‌ சார்த்தி 


வைக்கபப்ட்டிருக்கும்‌ மூங்கில்‌ கழியில்‌ வந்து நிற்கிறது. அருமையான கிராமியக்‌ 
காட்சி ஒன்றை விவரிக்கும்‌ ஓவியக்‌ கவிதை இது. 


சித்திரை வெயில்‌ 
புதிது என்ற கவிதை கோடையின்‌ கொடுமையை விவரிக்கின்றது. 
சித்திரை பிறந்த பிறகு மழை இல்லாத காரணத்தால்‌ நஞ்சை வயல்களில்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


88 
அடி நீர்‌ எடுத்து 


வேர்கண்டு 

துளிரச்‌ 

செய்யும்‌ 

சொட்டுப்‌ பாசனம்‌ 

அவ்வேளையில்‌ மழைக்காக ஏங்கி நிற்கும்‌. புல்தரைகள்‌ அங்கு 
ஆடுகளை ஒட்டிய ஒரு மூதாட்டி 

கண்‌ இடுக்கி 

சூரியனில்‌ நேரம்‌ பார்க்கிறாள்‌. 

விரல்களின்‌ மறைப்பில்‌ 

மழை வருவதற்கான அறிகுறியே தென்படவில்லை. 
புது சித்திரையின்‌ நிறைவில்‌ 

இன்னும்‌ எதீதனை நாட்களில்‌ 

கனமாய்‌ வரும்‌ கோடை மழை? 


என்ற கேள்வி எல்லோர்‌ மனதிலும்‌ எழுகின்றது. மழை பெய்து புல்‌ பூண்டுகள்‌ 
தழைத்தால்‌ மட்டுமே ஆடு மாடுகளுக்கு இரை கிடைக்கும்‌. ஆடுமாடுகளுக்காக்‌ 
இரங்கும்‌ அன்புள்ளங்கள்‌ கிராமங்களில்‌ வாழ்வதைக்‌ காட்டும்‌ ஜீவ காருண்யக 
கவிதை இது. கிராம்னகளில்‌ கால்நதெளஇகலெ  செல்வமாகப்‌ 
போற்றப்படுவதால்‌ அவற்றின்‌ வளமும்‌ செழிப்பும்‌ முக்கியமாகிறது. 
சேற்றுக்கால்‌ செல்வர்கள்‌ 

புத்தாண்டுப்‌ பிறப்பில்‌' என்ற மற்றொரு கவிதை, கோடைக்காலம்‌ 
ஆரம்பித்ததும்‌ கோயில்‌ குளத்தில்‌ நீர்‌ மட்டம்‌ குறைந்து விட்டது. 
வெள்ளத்தனைய மலர்‌ நீட்டம்‌ என்று வள்ளுவர்‌ சொன்னது போல குளத்துத்‌ 
தாமரைகள்‌ உயரமான நீர்மட்டம்‌ வேண்டித்‌ தள்ளாடுகின்றன. மாலையில்‌ 
மலரும்‌ அல்லி மலரின்‌ இலைகள்‌ பகலில்‌ சுடுநீரில்‌ வெப்பத்தால்‌ ததிக்கின்றன. 
தண்ணீர்‌ வற்றியதால்‌ கெண்டை மீன்கள்‌ சில மேல்மட்டத்திற்கு வந்து 
நீந்துகின்றன. சேற்றுக்குள்‌ மீனை அளைந்து தேடிப்‌ பிடிக்கும்‌ நடராசனுக்கு 
நேற்று சில விரால்‌ மீன்கள்‌ கிடைத்தன. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


89 
வேலாயுதம்‌ என்பவன்‌ ஆடிப்‌ பெருக்கின்‌ போது நுரைத்துப்‌ பெருகிவரும்‌ 
வெண்ணாற்றில்‌ வலை போடுவதற்காக வலைகளை செப்பம்‌ செய்து 
கொண்டிருக்கிறான்‌. இரண்டு வருடத்திற்கு முன்பு பஞ்சாயத்து இரண்டு 
பட்டதால்‌ விவசாயம்‌ செய்யாமல்‌ தரிசாகப்‌ போட்ட நிலத்தில்‌ இந்த புதுவருடப்‌ 
பிறப்பன்று பொன்னேர்‌ பூட்டி உழுகிறார்‌ முன்னாள்‌ மாவட்டச்‌ செயலாளரான 
அரசேந்திரன்‌. மேலத்‌ தஞ்சையின்‌ சேற்றுக்‌ கால்‌ செல்வர்கள்‌ கல்லணை 
கால்வாய்‌ நீர்‌ வரதீதினால்‌ வாய்க்கால்‌ வரப்புகளை வெட்டிச்‌ சரி செய்கின்றனர்‌ 
என்று கோடை காலத்தில்‌ வேளாண்‌ பணிகள்‌ தொடங்கி விட்டதை இக்கவிதை 
உணர்த்துகின்றது. 


தகீ 
ரலத்தி 
என்னென்ன வேலைகளைச்‌ செய்து கொண்டிருகீகின்றனர்‌ என்ற விளக்கம்‌ 


திடைகறிெது. நிறைவுப்‌ பகுதியில்‌ 


எரிக்கும்‌ வெயிலிலும்‌ கோடைக சிறு: ர்க்‌ யெரிவ்வர்களும்‌ 
கல்லனைக்‌ கால்வாயில்‌ 

வேலைக்கு அரிசி 

நல்ல நாளதுவுமாய்‌ 

வாய்க்கா வரப்பு வெட்டி 

காலில்‌ கொப்புளத்துடன்‌ 

நீர்க குழாயில்‌ ஈரிழைத்துண்டை 

நனைத்து மேனி தடவும்‌ 

மேலத்‌ தஞ்சையின்‌ 


சேற்றுக்கால்‌ செல்வர்கள்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


90 
என்று வேளாண்‌ குடிமக்களின்‌ கடும்‌ உழைப்பு போற்றப்படுகிறது; சேற்றில்‌ 
இறங்கி காலில்‌ கொப்புளம்‌ வரும்‌ அளவுக்கு உழைக்கும்‌ இவர்களே 
இந்நாட்டின்‌ உண்மையான செல்வர்கள்‌ ஆவர்‌ இக்கவிதை தஞ்சாவூர்த்‌ தமிழ்‌ 
மண்ணில்‌ கோடைக்காலததின்‌ கடும்‌ வறட்சி மாறி வரும்‌ மண்ணின்‌ மனம்‌ 
ஆகியவற்றைக்‌ காட்சிப்படுத்துகறது. கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பியின்‌ 
கவிதைகளில்‌ ஒரு சொல்‌ கூட வெற்றுச்‌ சொல்‌ இடம்‌ பெறாது. இக்கவிதையை 
அவர்‌ சொல்லோவியமாகத்‌ தீட்டியுள்ளார்‌. 


| ம்‌ 
i ்‌ 
ந 


ட்டை 
கணறுகளில்‌ கூடு கட்டும்‌ குருவிகள்‌ 


கோடை காலத்தில்‌ கிராமக்‌ கிணற்றில்‌ தண்ணீர்‌ மட்டம்‌ இறங்கியதால்‌ 
குருவிகள்‌ கூடு கட்டாமல்‌ எங்கோ பறந்து போய்விட்டன. மழை பெய்து 
தண்ணீர்‌ மட்டம்‌ ஏறினால்‌ வைக்கோல்களை எடுத்துக்கொண்டு வநது கிணற்றுப்‌ 
பொந்துகளில்‌ குருவிகள்‌ கூடு கட்டுகின்றன. அவை கூடு கட்டும்போது அந்த 
வைக்கோல்‌ சிதறல்களால்‌ தண்ணீர்‌ எல்லாம்‌ குப்பையாகி விடுவதைக்‌ கண்டு 
அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரான தாய்‌ இந்தக்‌ குப்பைகளை அப்புறப்படுத்த 
வேண்டும்‌ என்கிறார்‌ ஆனால்‌ நீர்‌ மட்டம்‌ குறைந்ததும்‌ குருவிகளைக்‌ 
காணவில்லை. பெரியவர்களும்‌ அதை மறந்து விடுகின்றனர்‌. மீண்டும்‌ மழை 
பெய்ததும்‌ இந்தக்‌ குருவிகள்‌ எங்கிருந்தோ வந்து கிணற்றுப்‌ பொந்துகளில்‌ கூடு 
கட்டி கிணற்று நீரில்‌ தங்கள்‌ முகம்‌ பார்த்து மகிழ்கின்றன. 
கேணிக்குள்‌ வாளி விட்டு 
நீரள்ள 
முயலுகையில்‌ 
உள்ளிருந்து பறக்கும்‌ 
குருவிகள்‌ இரண்டு 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


91 
எனத்‌ தொடங்கும்‌ இக்கவிதை 
மழை நாளில்‌ 
நான்கைந்து 
படிக்கட்டுப்‌ பொந்துகள்‌ மூழ்க 
கூடொன்று மிதந்து 
அடுத்து வநத நாட்களில்குருவிகளின்‌ நினைவு 
இல்லாமல்‌ போனது 


கூட்டைப்போல 
இறங்கிய நீரோட்டம்‌ 
கோடை சொல்லும்‌ 


என கோடை காலத்தில்‌ குருவிகளின்‌ நிலை குறித்தும்‌ கவிஞர்‌ அவதானித்துப்‌ 
பாடியுள்ளார்‌. 


இளைப்பாறல்‌ என்ற இக்கவிதை கிராமத்துக்‌ கவிதையாகத்‌ 
தோன்றினாலும்‌ ஒரு குறியீட்டுக்‌ கவிதையாகத்‌ தெருவோர வாசிகளைக்‌ 
குறிப்பதாகக்‌ கொள்ளலாம்‌. மழைக்‌ காலத்தில்‌ காணாமல்‌ போகும்‌ அவர்கள்‌ 
வெயில்‌ காலத்தில்‌ திரும்பவும்‌ வந்து துணிகளையும்‌ ஃபிளக்ஸ்களையும்‌ வைத்து 
ஒரு கூடாரம்‌ போட்டு கொள்கின்றனரே என்ற எண்ணத்தையும்‌ நம்‌ மனதிற்குள்‌ 
கொண்டுவருகின்றது. இருப்பினும்‌ இளைப்பாறல்‌ என்ற கவிதை காட்டும்‌ 
குருவியும்‌ மனிதனும்‌ இவ்விருவருக்கும்‌ பொதுவாக இருக்கும்‌ கிணறும்‌ 
இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையே உயிர்களுக்கு இன்பம்‌ தரக்கூடியது 
என்பதை உணர்த்துகின்றது. 


கோடை காலத்தில்‌ சித்திரை மாதத்தில்‌ பின்‌ ஏழு முன்‌ ஏழு என்று 
சொல்லும்‌ வகையில்‌ சித்திரை மாதத்தின்‌ கடைசி ஏழு நாட்களும்‌ வைகாசி 
மாதத்தின்‌ முதல்‌ ஏழு நாட்களும்‌ கத்திரி நாட்கள்‌ என்றும்‌ அக்கினி நட்சத்திரம்‌ 
என்றும்‌ வழங்கப்படும்‌. அந்த /4 நாட்களும்‌ வெயில்‌ மற்ற நாட்களை விட மிகக்‌ 
கொடூரமாக இருக்கும்‌. இந்த கத்திரி நாட்களில்‌ 
வீட்டைச்‌ சுற்றிலும்‌ 
வேர்கள்‌ 
கூரை எங்கும்‌ உயிரற்ற கிளைகள்‌ 
சுவர்‌ நடுவே இழைக்கப்பட்ட மரங்கள்‌ 
வானில்‌ மட்டும்‌ பூக்கள்‌ 
குளம்‌ எங்கும்‌ தாகம்‌ 
வாழ்நீதோர்‌ சொன்னது. 
ஊர்‌ நடுவே ஊரணி 
எனத்‌ தொடங்கும்‌ கவிதை கோடையின்‌ தாக்கம்‌ எல்லா இடங்களிலும்‌ நீக்கமற 
நிறைந்து இருப்பதை உணர்த்துகின்றது. தரையில்‌ புல்‌ பூண்டு பூ இலை எதுவும்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


92 
தென்‌ படவில்லை. ஆனால்‌ வானில்‌ மட்டும்‌ நட்சத்திர பூக்கள்‌ இரவில்‌ 
தெறிகின்றன என்ற முரண்‌ சுவை கவிதையின்‌ வெப்பத்திலும்‌ தென்றலை 
அழைத்து வருகின்றது. 

இக்‌ கவிதையின்‌ இடையில்‌ காதலும்‌ வந்து கை கோர்த்துக்‌ கொள்கிறது. 
இன்று நல்ல வெயில்‌ 


புழுக்கம்‌ 

மாலையில்‌ 

வரலாம்‌ மழை என்றாய்‌ 
நாளை வருமா 


நட்பின்‌ நிழல்‌ 


என்ற வரிகள்‌ மாலையில்‌ மழை வரலாம்‌. ஆனால்‌ இன்று விட்டு 
விட்டால்‌ நாளை நட்பின்‌ நிழல்‌ நம்‌ கூட வருமா? எனவே நட்பிற்கு அடித்தளம்‌ 
இடுவது இன்றைய நம்‌ முக்கியக்‌ கடமை ஆகும்‌ என்று வெப்பத்தின்‌ தகிப்பை 
நமக்கு வேறு வித 


ன்‌? 


கிராமமும்‌ நகரமும்‌ 


கிராம வாழ்க்கையையும்‌ நகரத்தையும்‌ இணைத்து ஒரு பகுதி 
காணப்படுகின்றது. நகரம்‌ சில நாட்களுக்கு முன்பு வரை அதிக வெப்பமாக 
இருந்ததாகத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ இப்போது இயற்கையை விட்டு நகரம்‌ 
வெகு தொலைவிற்குப்‌ பயணப்பட்டுப்‌ போய்விட்டது என்ற உணர்வைத்‌ 
தருகின்றது. 


கிராமக்‌ குடில்களை 


வயல்களை புல்வெளியைதீ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


93 
தாண்டி 
ஒத்தையடிப்பாதையைத்‌ தொடர்ந்து 
ஒரு எல்லையைத்‌ தாண்டியது. 
சில காலம்‌ முன்பு 
நகர்‌ என்பது 


பாலையாய்த தெரியவில்லை 


சலவை 


என்ற வரிகள்‌ இப்போது நகரத்திற்கும்‌ கிராமத்திற்கும்‌ இடையே பெரிய 
இடைவெளி ஏற்பட்டிருப்பதைச்‌ சுட்டுகின்றன. மேலும்‌ 


நேற்றைய நினைவடுக்குகளில்‌ 
பச்சையம்‌ கசிய 
பால்யம்‌ நனைககின்றது 


என்ற வரிகள்‌ ஈரமும்‌ பசுமையும்‌ நினைவுகளில்‌ நீங்காமல்‌ கசிந்து 
கொண்டிருக்கின்றன என்பதைச்‌ சுட்டிக்காட்டியதோடு தொடர்நது 
வெக்கையைத்‌ தாண்டி 
வாசல்‌ கடக்கும்‌ வேளையில்‌ 
செம்மையாய்‌ குளிரூட்டும்‌ 
வாளி நீர்‌ கண்ட 
செம்பருத்திச்‌ செடியின்‌ காடு 

என்ற நிறைவுப்‌ பகுதி வெயிலின்‌ கடுமையிலும்‌ செம்பருத்திச்‌ செடி 
மட்டும்‌ தினமும்‌ ஒரு வாளித்‌ தண்ணீரில்‌ பசுமையாக அடர்த்தியாக பூக்களோடு 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


94 
காட்சியளித்தது மகிழ்ச்சியையும்‌ மனநிறைவை அளிக்கிறது. இச்செடிகள்‌ காடு 
போல வளர்ந்து பூக்காடாக மாறியுள்ளது என்ற ஆக்கப்‌ பூர்வமான 
சிந்தனையுடன்‌ இக்‌ கவிதை நிறைவடைறிது.. கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பி 
கத்தரி வெயிலில்‌ பனை நிழலில்‌ மணலையே அரிசி கறியாக்கி குழந்தைகள்‌ 
விளையாடினர்‌ என்று கோடையின்‌ கடுமையை குழந்தைகளின்‌ விளையாட்டு 
மூலமாகவும்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. இந்தக்‌ கடும்‌ கோடையிலும்‌ 
எல்லா விதிகளையும்‌ மீறி 
தன்‌ நிறத்தின்‌ செழுமையை 
இலைகளின்‌ பின்னணியில்‌ 
ஒளிரச்‌ செய்கிறது 


செம்பருத்திப்பூ 


என்று சிவப்பாக ஒளிரும்‌ பூவின்‌ வாயிலாக நம்பிக்கையை ஊட்டுகின்றார்‌. “ஒரு 
பூ என்பது செடியில்‌ கிளைக்கும்‌ வண்ணப்‌ பிரதியாகவும்‌ அழகும்‌ வாசமும்‌ 
நிறைந்த மென்பொருளாக மட்டுமே நமக்கு காட்சிப்படுகிறது. ஆனால்‌ அது 
இநத உலகோடு நிகழ்த்தும்‌ பிரபஞ்ச உரையாடல்களை கூர்ந்து கவனித்து அதன்‌ 
தரிசனத்தை [மேற்காணும்‌] இந்த வரிகளில்‌ பதிவு செய்திருப்பதாக 
தென்பாண்டியன்‌ கருதுகின்றார்‌. இக்கருத்து கவிஞரின்‌ இயற்கை சார்ந்த 
கவிதைகள்‌ அனைத்துக்கும்‌ பொருநதுவதால்‌ கோடை காலத்தை விவரிக்கும்‌ 
கவிதைகளுக்கும்‌ சாலப்‌ பொருந்தும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


95 
பழைமையின்‌ பெருமை! 


- திருமதி ஜெயா ராஜாமணி, மதுரை 


நமது கலாசாரம்‌, பண்பாடு, கலைகளின்‌ சிறப்பு 
இவற்றுடன்‌ நம்‌ உடல்‌ நலம்‌ பேணுவதில்‌ 
'பழைமையின்‌ பெருமைக்கு ப்‌ பெரும்‌ பங்கு உண்டு! நம்‌ 


முன்னோர்கள்‌ கையாண்ட அந்த வழிமுறைகளைச்‌ சற்றே 
திரும்பிப்‌ பார்ப்போம்‌! 

பசிக்கும்‌ உருசிக்கும்‌ மட்டுமல்லாது, "உணவே மருந்து; மருந்தே உணவு” என்று 
ஒரே கல்லில்‌ இரண்டு மாங்காய்‌ என்பது போல்‌ பசியாறவும்‌, உடல்நலம்‌ 


பேணவும்‌ ஏற்றதுதான்‌ நம்‌ பாரம்பரியச்‌ சமையல்‌ முறை! 


முதலில்‌ மண்‌ பாண்டச்‌ சமையல்‌! திறந்த நிலையில்‌ மண்‌ பாண்டங்களில்‌ 
செய்யும்‌ உணவில்‌ பிராண வாயு அதிகரிக்கும்‌! நுண்ணூட்டச்‌ சத்துக்களும்‌ 
அழிவதில்லை! இதனால்‌ உடலின்‌ அனைத்து அங்கங்களும்‌ நோய்‌ நொடி 
அண்டாது பொலிவுற்றிருக்கும்‌! மண்‌ பாண்டச்‌ சமையல்‌, கற்சட்டிக்‌ குழம்பு 
வகைகள்‌ வாசமும்‌ உருசியும்‌ மிகுந்ததாக இருக்கும்‌. வெகுநேரம்‌ சூடும்‌ 
குறையாது! இரவு மண்‌ பானைச்‌ சோற்றில்‌ சுத்தமான தண்ணீர்‌ ஊற்றி வைத்து 
மறுநாள்‌ கலையில்‌ அதனுடன்‌ மேலும்‌ சிறிது நீரும்‌ மோரும்‌ உப்பும்‌ சேர்த்துப்‌ 
பிசைந்து ஒரு பச்சை வெங்காயத்துடன்‌ உண்டால்‌ (அல்லது நீராகாரமாய்க 
குடித்தால்‌) எந்தக்‌ கடும்‌ வெயில்‌ காலத்திலும்‌ உஷ்ணம்‌ நம்‌ உடலைத்‌ தாக்காது! 


இப்பொழுது உள்ள திடீர்‌ உணவுகளைப்‌ போல அவசரத்திற்குக்‌ கை கொடுக்கும்‌ 
உணவு வகைகள்‌ நம்‌ பாரம்பரியததிலும்‌ உண்டு! 


சிறு தானியமான கம்பைச்‌ சுத்தம்‌ செய்து சிவக்க வறுத்து மாவாக வைத்துக்‌ 
கொண்டால்‌, ஒரு கோப்பை மாவில்‌ மோர்‌ ஊற்றி, சிறிது உப்பும்‌ 
பெருங்காயமும்‌ சேர்த்து உண்டால்‌ 4 மணி நேரம்‌ பசியே எடுக்காது! இதையே 
ஒரு கோப்பை மாவில்‌ கால்‌ கோப்பை வெல்லம்‌ சேர்தது சிறிது ஏலப்பொடியும்‌ 
சேர்த்து உண்ணலாம்‌. கூடுதலாக வெல்லத்திலிருந்து இரும்புச்‌ சத்து உடலுக்குக்‌ 
கிடைக்கும்‌. முன்‌ காலத்தில்‌ நீண்ட பயணங்களுக்கு இந்த மாவைத்தான்‌ 
தயாரித்து எடுத்துச்‌ செல்வார்கள்‌. இது போன்றே புழுங்கலரிசியையும்‌ சிவக்க 
வறுத்து மாவாக்கி கஞ்சி தயாரித்து உண்ணலாம்‌. 


உளுத்தம்‌ பருப்பைச்‌ சிவக்க வறுத்து மாவாக்கி வைத்துக்‌ கொண்டால்‌. திடீர்‌ 
விருந்தாளி வரும்போது 2 கரண்டி மாவில்‌ ! கோப்பை தயிர்‌ சேர்த்து தகுந்த 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


96 
உப்புடன்‌ கடுகு மிளகாய்‌ பெருங்காயம்‌ போட்டுத்‌ தாளித்தால்‌ சுவையான 
டாங்கர்‌ தயிர்‌ பச்சடி கிடைக்கும்‌. வற்றல்‌ குழம்பிற்கு இது சரியான ஜோடி! ஒரு 
வெள்ளரிப்‌ பிஞ்சைத துருவிப்‌ பச்சடியில்‌ சேர்த்தால்‌ மேலும்‌ சுவை கூடும்‌! 


இது போன்றே கறிவேப்பிலைப்‌ பொடி, பருப்புப்‌ பொடி, அங்காயப்‌ பொடி 


(இது நாரத்தை இலையில்‌ செய்வது) எள்ளுப்பொடி, உப்பு எலுமிச்சை ஊறுகாய்‌, 
வடுமாங்காய்‌, நீர்‌ நெல்லிக்காய்‌, உப்பு நார்த்தங்காய்‌ இவை இல்லாத வீடே 
இருக்காது! அந்தந்தக்‌ காலத்தில்‌ கிடைப்பதைத்‌ தயாரித்து வைத்துக்‌ கொண்டால்‌ 
நீண்ட நாள்‌ கெடாது! உடலுக்கும்‌ தீங்கிழைக்காதவை. நல்ல ருசியுடன்‌ 
அவசரத்திற்குக்‌ கை கொடுக்கும்‌ நம்‌ பாரம்பரிய உணவுகள்‌! 


ஓர்‌ அருமையான மாலைச்‌ சிற்றுண்டி வறு பயறு. பாசிப்‌ பயறு, கொண்டைக்‌ 


கடலை, தட்டைப்‌ பயறு, மொச்சைப்‌ பயறு (ஒரே அளவு) இவற்றைச்‌ சுத்தம்‌ 
செய்து, சுமார்‌ 6 மணி நேரம்‌ நீரில்‌ ஊற வைத்து, பின்பு நீரை வடிய வைத்து 
நிழலில்‌ சுமார்‌ 2 மணி நேரம்‌ காய வைக்கவும்‌. பின்பு சிறு தீயில்‌ கருகாமல்‌ 
மொறுமொறுப்பாக வறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இவை யாவுமாக 4 கிலோ 
என்றால்‌ 250 கிராம்‌ வேர்க்கடலை (நிலக்கடலை)ப்‌ பருப்பையும்‌ வறுத்து 


இத்துடன்‌ சேர்க்கவும்‌. ஒரு பிடி கருப்பு எள்ளை ஒரு மணி நேரம்‌ ஊற வைத்து, 
களைந்து, தேய்த்துத்‌ தோல்‌ நீக்கி இதையும்‌ வறுத்துச்‌ சேர்க்கவும்‌. அடுத்து, தகுந்த 
அளவு உப்பு, மிளகாய்ப்‌ பொடி, பெருங்காயப்‌ பொடி சேர்த்துக்‌ கலந்து வைத்துக்‌ 
கொண்டால்‌ மாலை நேரத்தில்‌ சாப்பிட அருமையான சிற்றுண்டியாக அமையும்‌. 
எண்ணை சேர்க்காத வறு பயறு உடலுக்கு மிகுந்த நலம்‌ பயக்கும்‌, 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


97 
அஞ்சறைப்‌ பெட்டி இல்லாத சமையலறையே இருக்காது. இதில்‌ கபத்திற்கும்‌, 
ஜீரணத்திற்கும்‌ உரிய மிளகு, சீரகம்‌, பெருங்காயம்‌, உடலுக்குக்‌ குளுமையையும்‌ 
சமையலுக்கு வாசத்தையும்‌ அளிக்கும்‌ வெந்தயம்‌, கிருமி நாசினியான மஞ்சள்‌ 
தூள்‌, தாளிக்கும்‌ கடுகு உளுந்தம்‌ பருப்பு ஆகியவை இருக்கும்‌. இவை எல்லாம்‌ 
அவ்வப்போது வரும்‌ சிறு சிறு உடல்‌ உபாதைகளை உடனே குணமாக்கும்‌ கை 
மருத்துவப்‌ பொருட்களாகும்‌! 


தைப்‌ பொங்கல்‌ சமயம்‌ கிடைக்கும்‌ பசு மஞ்சளை நிறைய வாங்கி மண்‌ போகச்‌ 
சுத்தம்‌ செய்து தட்டி, நிழலில்‌ நன்கு காய வைத்து, பின்பு பொடி செய்து வைத்துக்‌ 
கொண்டால்‌ சமையலுக்கும்‌ உபயோகிக்கலாம்‌. இத்துடன்‌ கஸ்தூரி மஞ்சள்‌ 
பொடியும்‌ சேர்த்துக்‌ கலந்து உடலுக்குப்‌ பூசிக்‌ குளித்தால்‌ வேர்க்குரு சொறி 
சிரங்கு என எந்த தோல்‌ உபாதையும்‌ அண்டாது, சருமமும்‌ பளபளப்பாக 
இருக்கும்‌. 

கைகால்களைச்‌ செயற்கைச்‌ சாயங்களால்‌ அழகுபடுத்துவதைத்‌ தவிர்த்து 
இயற்கையான மருதோன்றி இலைகளை அரைத்து கைகால்‌ விரல்களில்‌ இடுவது 
பல நாட்களுக்கு அழியாத அழகு! உடலுக்கும்‌ குளிர்ச்சி! தலைமுடி நன்கு 
வளரவும்‌ இளநரை வராதிருக்கவும்‌ மருதாணி இலையைப்‌ போட்டுக்‌ காய்ச்சிய 
தேங்காய்‌ எண்ணெய்‌ மிகவும்‌ நல்லது! 


இன்று உடல்‌ பருமனைக்‌ குறைக்க நடைப்‌ பயிற்சி, உடற்‌ பயிற்சி நிலையம்‌ 
என்று நேரத்தையும்‌ பணத்தையும்‌ செலவிடுகின்றோம்‌! அன்று இடித்தல்‌, 
புடைதீதல்‌, அரைத்தல்‌, துவைதீதல்‌ என வீட்டு வேலைகளே பெரும்‌ உடற்‌ 
பயிற்சியாக இருநதது! இன்றைய அவசர யுகத்தில்‌ இவற்றை நாம்‌ கடைபிடிக்க 
முடியவிட்டாலும்‌ ஓரளவாவது வீட்டு வேலைகளைக்‌ குனிந்து நிமிர்ந்து 
செய்தால்‌ உடலும்‌ ஏன்‌ மனமும்‌ கூட நலம்‌ பெறும்‌. இத்துடன்‌ அடிக்கடி கீழே 
உட்கார்நீது எழுநீதால்‌ (டேபிள்‌ சாப்பாடு வேண்டாமே) முட்டி வலி வரவே 
வராது. நம்மைப்‌ பார்தீது நம்‌ குழநீதைகளும்‌ இவற்றைப்‌ பின்பற்றுவார்கள்‌! 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


98 
அந்தக்‌ காலத்தில்‌ வீட்டின்‌ வெளியில்‌ இடம்‌ இல்லாவிட்டாலும்‌ கூட சிறு 
தொட்டியிலாவது துளசிச்‌ செடியை வளர்ப்பார்கள்‌. துளசியைக்‌ கடவுளாக 
வழிபடுவதுடன்‌ அதை நெஞ்சுச்‌ சளியைக்‌ கரைக்கும்‌ மருந்தாகவும்‌ 
போற்றினார்கள்‌! துளசியும்‌ கற்பூரவல்லி இலையும்‌ சேர்த்துக்‌ கஷாயம்‌ செய்து 
சாப்பிடுவது மார்புச்சளிக்கும்‌ விடாத இருமலுக்கும்‌ மாமருந்தாகும்‌. அறைக்‌ 
கீரை பொன்னாங்கண்ணிக்‌ கீரை, மிளகு, தக்காளிக்‌ கரை இவற்றையெல்லாம்‌ 
வாரம்‌ இரு முறையாவது சாப்பிடுவது மிகவும்‌ ஆரோக்கியமானது. 


இன்று குழந்தைகளுக்குக்‌ கணக்கு வரவில்லை என்றால்‌ சிறப்புப்‌ பயிற்சி 
வகுப்பிற்கு அனுப்புகிறோம்‌. அன்று பல்லாங்குழி, தாயக்கட்டம்‌, ஆடுபுலி 
ஆட்டம்‌, பாண்டி, பம்பரம்‌, கோலி, கும்மி, கோலாட்டம்‌, சடுகுடு என 
வீட்டிற்குள்ளும்‌ வெளியேயும்‌ “விளையாட்டு ஆட்டம்‌ பாட்டம்‌” என்று வளர்ந்த 
குழந்தைகளுக்குக்‌ கணக்கும்‌ புரியும்‌. அத்துடன்‌ இவை உடற்‌ பயிற்சியையும்‌ 
மன மகிழ்ச்சியையும்‌, மூளைக்குப்‌ புத்துணர்வையும்‌, உடலுக்கு 


ஆரோக்கியத்தையும்‌ ஒரு தன்னம்பிக்கையையும்‌ தந்தன! 


கூட்டுக குடும்பத்தில்‌ வளரும்‌ குழநதைகளுக்கு நேர்மை, பாசம்‌, அன்பு, தைரியம்‌ 
இவையும்‌ இயற்கையாகவே அவர்களுடன்‌ வளரும்‌. தங்கள்‌ மக்களை விடப்‌ 
பேரப்‌ பிள்ளைகளிடம்‌ மிகவும்‌ அன்பு செலுத்தும்‌ தாத்தா பட்டிகளின்‌ 
அனுபவங்களும்‌, வழிகாட்டுதலும்‌,. அவர்களுக்கு உலகத்தைப்‌ புரியவைக்கும்‌. 
நன்மை தீமை, நியாய அநியாயங்களைப்‌ பற்றி அவர்கள்‌ துல்லியமாகப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. 


இக்காலத்தில்‌ குழந்தைகளுடன்‌ சற்று நேரமாவது பேசவோ விளையாடவோ 
முடியாத சூழ்நிலையில்‌ பெற்றோர்கள்‌ “வேலை வேலை' என்று 
ஓடிக்கொண்டிருப்பதால்‌, வாழ்க்கையைப்‌ பறறி தொலைக்காட்சி. அலைபேசி. 
இணையம்‌ மூலமாகவே குழந்தைகள்‌ தெரிந்துகொள்ள வேண்டிய 
கட்டாயத்தினால்‌ அவர்கள்‌ வழிமாறிப்‌ போக நிறைய வாய்ப்புகள்‌ 
உருவாகின்றன! இதைத்‌ தவிர்க்கவாவது பெரியோரை முதியோர்‌ இல்லத்திற்கு 
அனுப்புவதை நிறுத்தி, குழந்தைகளை அவர்களுடன்‌ வளரவிட்டால்‌ வீட்டிற்கு 
மட்டுமல்ல நாட்டிற்கும்‌ பெரும்‌ நன்மையாகும்‌. நல்லதொரு சமுதாயத்தை அது 
உருவாக்கும்‌! 


சிந்திப்போம்‌! 


இன்றைய புதுமைகளுடன்‌ நம்‌ பழைமையின்‌ பெருமைகளையும்‌ உணர்ந்து 
செயல்படுவோம்‌! 


நல்லதொரு வீட்டினையும்‌ நாட்டினையும்‌ உருவாக்குவோம்‌! 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


99 
மார்கழித்‌ தங்கள்‌ அல்லவா? 


முனைவர்‌ இராம. கண்ணன்‌ 
கவிஞர்‌, எழுத்தாளர்‌, 
வானொலி இலக்கியப்‌ பேருரை, 


இதுவரை இருபது ஆன்மீக 
சொற்பொழிவு கலையரங்கம்‌ 


முன்னுரை: 


தமிழ்‌ மாதங்கள்‌ பன்னிரண்டுமே பண்டிகைகளும்‌ விழாக்களும்‌ நிறைந்த 
மாதங்களாக இருப்பது மன நிறைவைத்‌ தருகிறது. தமிழன்‌ தன்‌ வாழ்வில்‌ என்றும்‌ 
மகிழ்ச்சிக்‌ கடலில்‌ திளைப்பதற்காக, பண்டிகைகளைக்‌ கொண்டாடி மகிழ்நீததை 
வரலாற்றின்‌ வளமான பக்கங்கள்‌ அள்ளித்‌ தருகின்றன. 


சித்திரை மாதப்‌ பிறப்பு, கனி காணல்‌, சித்திரை பத்தாம்‌ உதயம்‌, வைகாசி விசாகம்‌, 


ஆனித்‌ திருமஞ்சனம்‌, ஆடிப்பூரம்‌, ஆடி இறுதி நாள்‌, ஆவணி அவிட்டம்‌, 
புரட்டாசி மாத சரஸ்வதி பூஜை, ஐப்பசி தீபாவளி, அன்னாபிஷேகம்‌, கார்த்திகை 


தீபத்‌ திருநாள்‌, மார்கழி திருக்கோவில்களில்‌ வழிபாடு, வைகுண்ட ஏகாதசி, தைப்‌ 
பொங்கல்‌, தைப்‌ பூசம்‌, மாசி மகம்‌, பங்குனி உத்திரம்‌, இன்னும்‌ விடுபட்ட 
பண்டிகைகளோடு ஏராளம்‌ பண்டிகைகளை மன மகிழ்ச்சியோடு கொண்டாடி 
வருகிறோம்‌. எல்லாப்‌ பண்டிகைகளும்‌ முழு நிலவு நாளை ஒட்டியே வருவது 
சிறப்பு. 


புனித மார்கழி: 


கபட நாடக சூத்திர தாரியான கீதையின்‌ நாயகன்‌ கண்ணனுக்கு, மார்கழித்‌ 
திங்களில்‌ திருப்பாவை பாடுவதையும்‌, முக்கண்‌ முதல்வன்‌ சைவத்தின்‌ 
முழுமுதற்‌ கடவுளாகிய சிவபெருமானுக்குத்‌ திருவெம்பாவை பாடுவதையும்‌, 
இன்றும்‌ கேட்டு மகிழ்வதோடு, மார்கழித்‌ திங்கள்‌ முழுவதும்‌ திருக 
கோவில்களில்‌ பக்தர்கள்‌ அதிகாலையில்‌ எழுந்து புனித நீராடி உண்மையாக 
இறை வழிபாடு செய்வதை இன்றும்‌ காணலாம்‌. 


விநாயக வழிபாடு: 


முற்றத்தில்‌ முறையாகப்‌ பெருக்கி மெழுகி பசுஞ்சாணப்‌ பிள்ளையார்‌ வைத்து, 
அதன்‌ மேல்‌ பூசணிப்பூ வைத்து மார்கழி மாதம்‌ முழுவதும்‌ முறையாக நாள்‌ 
தோறும்‌ வணங்கி மார்கழி முடித்து தை மாதம்‌ பிறக்க, அதை நீர்‌ நிலைகளில்‌ 
கரைப்பதை இன்றும்‌ வழக்கமாகத்‌ தமிழர்கள்‌ கடைப்‌ பிடித்து வருவது உண்மை. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


100 
கூட்டு வழிபாடு: 


புல்லுக்கு மகுடமாக வெள்ளிம்‌ பனித்துளி அலங்காரம்‌ செய்து கடுங்‌ குளிராக 
இருக்கும்‌ வேளையிலும்‌ பக்தர்கள்‌ அதிகாலை எழுந்து குளிர்ந்த நீரில்‌ குளித்து, 
திருக்கோயில்களுக்குத்‌ தெரு வழியாக அணி அணியாகத்‌ திருமுறைகளைப்‌ 
பாடிக்‌ கொண்டும்‌, இசைக்கருவிகளை இசைத்துக்‌ கொண்டும்‌, சென்று 
இறைவனை மனதார வழுத்தி நிற்பதை மார்கழி மாதம்‌ முழுவதும்‌ காணலாம்‌. 


பீடை மாதங்கள்‌: 


பொதுவாகத்‌ தமிழ்‌ மாதங்களில்‌ ஆடி மற்றும்‌ மார்கழி ஆகிய இரு மாதங்களை 
பீட மாதங்கள்‌ என்று சொல்வார்கள்‌. ஆனால்காலப்‌ போக்கில்‌ அது மரூஉப்‌ 
பெற்றுப்‌ பீடை மாதங்கள்‌ என்று தவறாகச்‌ சொல்லக்கூடிய நிலை இன்றும்‌ 
வழக்கில்‌ உள்ளது. ஆடியில்‌ அம்மன்‌ வழிபாடும்‌, திருக்கோயில்களில்‌ கூழ்‌ 
வார்த்துப்‌ படைப்பதும்‌, இன்றும்‌ காணலாம்‌. மார்கழியில்‌ திருப்பாவை, 
திருவெம்பாவை, பாடி சித்திரான்னங்கள்‌ இறைவனுக்குப்‌ படைத்துப்‌ 
பக்தகோடிகளுக்குப்‌ பிரசாதமாக வழங்குவது இன்னும்‌ காணக்கிடைககிறது. 
இப்படி மார்கழியும்‌ பீட மாதமாகத்‌ திகழ்வதைப்‌ பார்க்கிறோம்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


101 
ஆருத்ரா தரிசனம்‌: 


எல்லாம்‌ வல்ல எம்பெருமான்‌, மார்கழி மாதம்‌ நடத்திய இரு விளையாடல்களில்‌ 
ஒன்று ஆருத்ரா தரிசனம்‌. நய நடன்‌ எனப்‌ போற்றப்படும்‌ சிவ பெருமான்‌ நடராஜ 
மூர்த்தியாக அருள்‌ பாலிக்கும்‌ திருக்கோவில்களில்‌ சிவனுக்கு உகந்த நாளான 
திருவாதிரை தினத்தன்று ஆருத்ரா தரிசனம்‌ எனும்‌ திருவிழா இன்றும்‌ கோலா 
கலமாகக்‌ கொண்டாடப்பட்டு வருவதை மகிழ்வோடு காணலாம்‌. மிகப்‌ பழங்‌ 
காலத்தில்‌ தோன்றிய இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ உத்திரகோசமேங்கை என்னும்‌ 
திருத்தலத்தில்‌ ஆருத்ரா தரிசன வழிபாடு மிகச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ பட்டு 
வருவதோடு அங்குத்‌ தாழம்பூ மாலை, மங்கள நாதருக்கும்‌, மங்கள நாயகிக்கும்‌ 
அணிவிக்கப்‌ படுகிறது. இதுவும்‌ ஆன்மீக அன்பர்களுக்கு ஆராய்ச்சிக்குரிய ஒரு 
நிகழ்வாக அமைகிறது. 


நிறைவுரை: 


இப்படி, மார்கழி மாதம்‌ முழுவதும்‌, விழாக்களும்‌, திருக்‌ கோயில்களில்‌ வழி 
பாடும்‌, எல்லோருக்கும்‌ வயிறு நிறைய பட்சணங்களும்‌, சித்ரான்னங்களும்‌, 
மனதார வழங்கிச்‌ சிறப்பிக்கும்‌ நிகழ்வுகளும்‌ இன்றும்‌ கண்கூடாகக்‌ 
காணமுடிகிறது. மார்கழி மாதம்‌ குளிர்‌ அதிகமாக இருப்பதால்‌ நோய்களிலிருநது, 
மக்களைக்‌ காக்கத்‌ திருத்தலங்கள்‌ இத்தகைய வழிபாடு நடத்துவதன்‌ வாயிலாக 
பல்வேறு திருக்கோயில்களில்‌ திருமுற்ற விசேடங்களும்‌, இறை 
சான்னித்தியமும்‌ இன்னும்‌ அதிகமாவதோடு மாதங்களில்‌ மார்கழி தனிச்‌ 
சிறப்பைப்‌ பெறுவதையும்‌ அறிய முடிகிறது. 


சித்தாந்த ரத்தினம்‌ இலக்கியசசுடர்‌ முனைவர்‌ இராம. கண்ணன்‌ 
4, கே.கே. நிவாஸ்‌, 30ஆவது தெரு, சாந்தி நகர்‌ திருநெல்வேலி, 627 002. 
அலை பேசி எண்‌: 97919 86356 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


102 
மறக்கப்பட்ட குறும்பச்‌ செட்டி வணிகத்‌ தொடர்புகள்‌ 


- திவ்யகுமாரி கண்ணம்மா 
ஐயை உலகத்‌ தமிழ்‌ மகளிர்‌ மன்றம்‌. 


சென்னையின்‌ தொன்மை பற்றியும்‌ அங்கு வாழ்நீத பழங்குடி 
மக்கள்‌ மற்றும்‌ அவர்களின்‌ வாழ்வியல்‌ வரலாற்றைக்‌ கடந்த 


மாதக்‌ கட்டுரையில்‌ பார்த்தோம்‌. 


அதன்‌ தொடர்ச்சியை இந்தக்‌ கட்டுரையில்‌ காண்போம்‌. 


புழலில்‌ நடந்த போரில்‌ பல குறும்பக குடிகள்‌ தம்‌ உயிரை இழந்தனர்‌. இதனால்‌ 
தொண்டைமான்‌, கோட்டைகள்‌ தன்வசம்‌ வநதபின்‌ மக்கள்‌ குறைவாக 
இருந்தமையால்‌ துளுவ தேசத்திலிருந்து வெள்ளாளர்களை வரவழைத்துக்‌ 
குடியேற்றினான்‌. சிலரைத்‌ தஞ்சையிலிருந்து கொண்டு வந்து இங்குக்‌ 
குடியேற்றினான்‌. இவர்களே தற்காலத்தில்‌ "துளுவ வெள்ளாளர்கள்‌” என்றும்‌ 
"சோழிய வெள்ளாளர்கள்‌” என்றும்‌ அழைககப்படுகின்றார்கள்‌ . 


அநீத நாள்‌ முதல்‌ குறும்ப பூமி என்று அழைக்கப்பட்ட பெயந்‌ மாறி 
ஜயங்கொண்ட தொண்டை மண்டலம்‌ என்று அழைக்கப்படல்‌ ஆனது. 
காடுகளாய்க்‌ கிடந்த பூமியைச்‌ சீர்படுத்தி, தொண்டைமான்‌ இந்த பூமியை 
நாடுகளாகவும்‌ நத்தங்களாகவும்‌ புது பெயரிட்டுப்‌ பேரும்‌ புகழும்‌ 
அடையவைத்தார்‌. குறும்பர்களால்‌ ஆதரிக்கப்பட்ட சமணம்‌ இறங்கு முகம்‌ 
காட்ட சைவம்‌ தொண்டை மண்டலம்‌ எங்கும்‌ வேரூன்றிப்‌ பரவத்‌ 


தொடங்கியது. 


கோட்டைகள்‌ இடிக்கப்பட்டு இருந்தாலும்‌ குறும்பர்களின்‌ வணிகம்‌ தொடர்ந்து 
நடந்து கொண்டே தான்‌ இருந்தது. வணிகத்‌ தொழில்‌ என்பது தமிழகம்‌ 
முழுவதும்‌ இருந்ததற்குப்‌ பல ஆதாரங்கள்‌ இருக்கின்றன. அதிலும்‌ காவிரிப்‌ 
பூம்பட்டினதீது செட்டியார்களும்‌ குறும்பர்களும்‌ ஒன்று சேர்ந்து வணிகம்‌ 
செய்ததற்குப்‌ பல சான்றுகள்‌ இருக்கின்றன. 

சிலப்பதிகாரத்தில்‌ கோவலனின்‌ தநதை மாசாத்துவான்‌ பற்றி படித்திருப்போம்‌. 
புறநகரில்‌ வாழ்ந்த மாபெரும்‌ செல்வந்தன்‌. கண்ணகியின்‌ தநதை " மாநாய்கீகன்‌. " 
பொதுவாக நாவாய்‌ ஓட்டியவர்களை நாய்க்கன்‌ எனவும்‌ பெரிய நாவாய்களைக்‌ 
கடலில்‌ ஓட்டியவன்‌ மாநாய்க்கன்‌ எனவும்‌ கொள்ளலாம்‌. மாசாத்துவான்‌ 
பூம்புகாரில்‌ வாழ்ந்த செல்வந்தன்‌ என சிலப்பதிகாரம்‌ குறிப்பிடுகிறது. 
அதுமட்டுமின்றி கோவலனும்‌ கடலோடியாகவே இருந்திருக்கின்றான்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


103 
ஒருமுறை கப்பலில்‌ பயணம்‌ செய்யும்‌ பொழுது கடலில்‌ பெரும்‌ புயல்‌ சூழ, 
கடல்‌ கொந்தளிக்க, கடல்‌ தெய்வமான மணிமேகலா தெய்வதீதை 
வேண்டிக்கொள்ள, புயல்‌ அமைதி பெற்று கரை சேருகிறான்‌. அதன்‌ நினைவாக 
மாதவிக்கும்‌ தனக்கும்‌ பிறந்த மகளுக்கு மணிமேகலை எனப்‌ பெயரிடுகிறான்‌ 
என்றும்‌ சிலப்பதிகாரம்‌ குறிப்பிடுகிறது. பூம்புகாரின்‌ மற்றொரு பெயர்‌ காவிரிப்‌ 
பூம்பட்டினம்‌. எனவே சங்க இலக்கிய நூல்கள்‌ மூலம்‌ காவிரிப்‌ பூம்பட்டினத்தில்‌ 
செல்வந்தர்கள்‌ (செட்டிகள்‌) கடல்‌ கடந்து வணிகம்‌ செய்தது உறுதியாகிறது. 


வணிகத்திற்காகவே பல பொருட்களைச்‌ சேகரித்துப்‌ பாதுகாத்து வைக்க மேலும்‌ 
பல கோட்டைகளைக்‌ குறும்பர்கள்‌ கட்டியதாக மெக்கன்சி சுவடுகள்‌ தெள்ளத்‌ 


தெளிவாகக்‌ கூறுகின்றன. 


இதன்‌ எச்சங்களாகச்‌ சென்னையின்‌ 
பழைய வணிக தெருக்களான 
சவுகார்பேட்டை கந்தசாமி கோயில்‌ 
தெருக்களில்‌ செட்டியார்களின்‌ 
கடைகளே அதிகம்‌. வணிகம்‌ 
நடைபெறும்‌ பல தெருக்களின்‌ 
பெயர்களும்‌ கூட செட்டியார்களின்‌ 


பெயராகத்தான்‌ இன்றும்‌ 
இருக்கின்றன. சென்னையின்‌ பல இடங்கள்‌ இவர்களின்‌ பெயரிலேயே 
இருக்கின்றன. பழங்குடிகளுக்கும்‌ குறும்பர்களுக்குமான உறவு பல வணிகக்‌ 
கோட்டைகள்‌ கட்டுமளவும்‌ பலமாய்‌ இருந்தது. ஆழமாய்ச்‌ செல்லும்‌ முன்‌ 
குறும்பர்‌ பற்றிய தெளிவு வேண்டும்‌. 


குறும்பன்‌ குறும்பர்‌ இந்த இரு பிரிவினரும்‌ காலம்‌ காலமாக ஒரே 
சமூகத்தாராகவே கருதப்பட்டு வந்திருக்கின்றனர்‌ ஆனால்‌ தெலுங்கு கன்னட 
மொழிகளில்‌ இவர்கள்‌ குருபர்‌ எனவும்‌ தமிழில்‌ குறும்பன்‌ என்றும்‌ இவர்கள்‌ 
சமூகம்‌ பதியப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வேறுபாடுகள்‌ கொண்ட இரு பிரிவினர்‌ 
ஒன்று நீலகிரி மேட்டு நிலத்தைச்‌ சார்ந்த குறும்பக்‌ கிளை மொழியைப்‌ பேசும்‌ 
பழங்குடி மக்கள்‌: மற்றொன்று நாகரிகம்‌ அடைந்த சமவெளியைச்‌ சேர்நத 
கன்னடம்‌ பேசும்‌ பிரிவினர்‌. 


செட்டியார்களுக்கும்‌ குறும்பர்களுக்கும்‌ உள்ள உறவினைப்‌ பலப்படுத்தும்‌ 
விதமாகப்‌ பல தகவல்கள்‌ நமக்குக்‌ கிடைகீகின்றன. எடுத்துக்காட்டாக, 
செட்டியார்களில்‌ பல பிரிவினர்கள்‌ உண்டு. இதில்‌ தேவாங்கச்‌ செட்டியார்‌ என்ற 
பிரிவினர்‌ வீட்டில்‌ கன்னடம்‌ பேசுகன்றனர்‌. ஆனால்‌ இவர்களின்‌ குலதெய்வம்‌ 
தமிழ்நாட்டின்‌ திண்டுக்கல்‌ மாவட்டம்‌ சித்தையன்‌ கோட்டை பேரூராட்சியில்‌ 


உள்ள செளடேஸ்வரி அம்மன்‌. புழல்‌ கோட்டையைப்‌ போன்றே சித்தையன்‌ 
கோட்டையும்‌ குறும்பர்களால்‌ கட்டப்பட்டது. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


104 
இந்தச்‌ செட்டியார்களுக்கும்‌ குறும்பர்களுக்கும்‌ இருக்கும்‌ தொடர்பினை 
எத்தனை ஆண்டுகள்‌, தலைமுறைகள்‌ கடந்து விட்டாலும்‌ தேவாங்கச்‌ 
செட்டியார்களின்‌ குலதெய்வம்‌ வழியாக நம்மால்‌ உணர முடிகிறது. குறும்பர்கள்‌ 
எனும்‌ மலைவாழ்‌ மக்கள்‌ தமிழ்நாட்டில்‌ பல பகுதிகளில்‌ வாழ்கன்றனர்‌ 
எனினும்‌ அவர்தம்‌ வாழ்விடங்களுக்கு ஏற்றார்‌ போல்‌ அவர்தம்‌ பழக்கங்களை 


அமைத்துக்‌ கொண்டனர்‌. 


குறும்பர்கள்‌ ஒரு காலத்தில்‌ சிற்றரசர்களாக இருந்தவர்கள்‌ என்று 
ஆராய்ச்சியாளர்கள்‌ சொல்வதுண்டு. இவர்‌ தமிழ்நாட்டின்‌ பழங்குடிகளா? 
அல்லது வேற்று நாட்டிலிருந்து குடியேறியவர்களா என்ற ஐயத்தையும்‌ நம்‌ முன்‌ 
சிலர்‌ வைக்கின்றனர்‌ எனினும்‌ பல ஆராய்ச்சிகளுக்குப்‌ பின்‌ இவர்கள்‌ 
தமிழ்நாட்டின்‌ சங்கக்‌ காலம்‌ தொட்டே வாழும்‌ பழங்குடிகள்‌ என்பது 
தெளிவாகிறது. 


உத்திரமேரூரில்‌ உள்ள சாலவாக்கம்‌ என்னும்‌ ஊரில்‌ அமரக்‌ குன்று (அ) அமரக்கல்‌ 
எனும்‌ இடம்‌ உள்ளது. இங்குப்‌ பல கல்வட்டங்கள்‌ காணப்படுகின்றன . 
பல்லாயிரம்‌ வருடங்களுக்கு முன்பே இங்கு மனித சமுதாயம்‌ தழைத்து 
இருந்ததை உணர முடிகின்றது. இந்தப்‌ பெருங்கற்கால ஈமச்‌ சின்னங்கள்‌ சுமார்‌ 
3000ல்‌ இருநது 4000ம்‌ ஆண்டுகளாக இருக்கலாம்‌. இந்த இடத்தை ஊர்‌ மக்கள்‌ 
குறும்ப மலை என்றும்‌ குறும்பக குன்று என்றும்‌ அழைக்கின்றனர்‌. 
இதுமட்டுமில்லாமல்‌, இவ்விடத்தின்‌ அருகில்‌ சமவெளிகளில்‌ சிறு குன்றுகள்‌ 
அதிகம்‌ இருப்பதையும்‌ அதில்‌ நீர்‌ தேங்கி (சுனை இருப்பதையும்‌ நம்மால்‌ 
காணமுடிகிறது. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


105 
கல்லால்‌ ஆன ஆயுதங்களைச்‌ செய்த அடையாளங்களும்‌ அதில்‌ கல்லாயுதங்கள்‌ 
கூர்மைப்‌ படுத்தப்பட்டிருக்கும்‌ தடங்களையும்‌ இந்தச்‌ சிறு குன்றுகளில்‌ 
ஆங்காங்கே காணமுடிகிறது. அருகிலேயே நீர்ச்‌ சுனைகள்‌ இருப்பதால்‌ நீரைப்‌ 
பயன்படுத்தி கற்களைத்‌ தீட்டுவதற்கு மிக எளிதாக இருந்திருக்கும்‌ என்று கணிக்க 
முடிகிறது . இங்கிருநீது 100 மீட்டர்‌ தூரத்தில்‌ ஒரு குன்றும்‌ 1000 மீட்டர்‌ தூரத்தில்‌ 
மற்றொரு குன்றும்‌ இருக்கன்றன. அங்கும்‌ இதே போன்ற கல்லாயுதங்களால்‌ 


கூர்மைப்‌ படுத்தப்பட்ட தடயங்களைக காண முடிகிறது. 

அடுத்தடுத்துத தடயங்கள்‌ 
கிடைப்பதால்‌, இதன்‌ மூலம்‌ 
இங்குப்‌ புதிய கற்கால மனிதர்கள்‌ 


கூட்டம்‌ கூட்டமாக 
வாழ்நீதிருப்பது தெரியவருகிறது. 
இங்கு ஆயுதங்கள்‌ 


செய்திருக்கிறார்கள்‌ என்பதை 
இந்தக்‌ குன்றுகள்‌ தெளிவு 
படுத்துகிறன. இந்த இடத்திற்கு 
மிக அருகிலேயே 
குறும்பக்கோட்டை இருந்ததற்கான அடையாளங்களும்‌ இருக்கின்றன. 


புழல்‌ கோட்டை போன்றே உத்திரமேரூர்‌ வட்டத்தில்‌ "மருதம்‌ குறும்பர்‌ 
கோட்டை" இருந்ததாக மெக்கன்சி சுவடிகள்‌ மிகத்‌ தெளிவாகக்‌ குறிக்கிறன. 
பெரிய மேட்டுப்‌ பகுதியும்‌ அகழி இருந்ததற்கான பள்ளமும்‌ ஒன்றுசேரக்‌ 
காணமுடிகிறது. இந்தப்‌ பகுதியைக்‌ கோட்டைமேடு என்று மக்கள்‌ இன்றும்‌ 
அழைத்து வருகின்றனர்‌. 


இநத கோட்டை " சுமார்‌ 40 காணி விரிந்தும்‌ சுவர்‌ 2 கோல்‌ அளவும்‌", 
(1 காணி ௪ 1.34 ஏக்கர்‌ - 53.6 ஏக்கர்‌) 
(1 கோல்‌ என்றால்‌ [6 சாண்‌ -/8 அடி) 


54 ஏக்கர்‌ பரப்பளவும்‌ 18அடி உயரமும்‌ கொண்ட மண்‌ கோட்டை இருந்ததாகவும்‌ 
கிருஷ்ணராயர்‌ காலம்‌ வரை குறும்பர்கள்‌ ஆண்டதாகவும்‌ மெக்கன்சி சுவடிகள்‌ 
தெரிவிக்கின்றன. 


இப்படிப்‌ புழல்கோட்டை இருந்த இடம்‌ சென்னை மக்களின்‌ இன்றியமையாத 
நீர்த்‌ தேவையைப்‌ பூர்த்தி செய்யும்‌ இடமாகவும்‌ , சில கோட்டைகள்‌ 
மேடுகளாகவும்‌ மாறிவிட்டாலும்‌ வணிகம்‌ மட்டும்‌ நிற்கவில்லை. இந்தப்‌ 
போர்களும்‌ உயிர்ச்‌ சேதங்களும்‌ வணிகத்திற்காகத்தான்‌. இந்த வணிகத்தில்‌ 
மிகவும்‌ தேர்ச்சி பெற்றவர்கள்‌ நாட்டுக்கோட்டைச்‌ செட்டியார்கள்‌. இவர்களது 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


106 
பூர்வீகம்‌ நாகநாடு. நாக மக்கள்‌ தென்னிந்தியாவையும்‌ 
இலங்கையும்‌ பூர்வீகமாகக்‌ கொண்ட பழங்குடி 
மக்கள்‌. இவர்கள்‌ இடம்பெயர்ந்து காவிரிப்‌ 
பூம்பட்டினத்தில்‌ வாழ்ந்து சிற்றரசர்களான 
குறும்பர்களோடு சேர்ந்து நட்புடன்‌ வணிகம்‌ செய்து. 
குறும்பர்களின்‌ வீரத்தையும்‌ அவர்களின்‌ 
மாட்சிமையையும்‌ பயன்படுத்தி வணிகப்‌ பெருக்கம்‌ 
செய்தனர்‌. பிற்காலங்களில்‌ குறும்பப்‌ பழங்குடிகள்‌ 


Hi ல 


வத்‌ 
ட்ட க்‌, 


ANZ அழிந்து வெள்ளாளர்கள்‌ குடியமர, சோழ 
டடத. அரசிலிருநீது வெளியேறி பாண்டிய நாட்டுக்கு ( 
காரைக்குடி) குடியேறியதாகவும்‌ சிலர்‌ கூற 
சோழர்களால்‌ விரட்டப்பட்டதாகவும்‌ சில 


ஆய்வாளர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


சென்னை அரசு அருங்காட்சியகத்தின்‌ பிரிட்டிஷ்‌ கண்காணிப்பாளர்‌ எட்கர்‌ 
தர்ஸ்டன்‌ "இவர்களின்‌ வணிகத்‌ திறனைப்‌ பயன்படுத்திக்கொள்ளப்‌ பாண்டி 
மன்னன்‌ ஒருவன்‌ காரைக்குடி வந்தடைய ஊக்குவிக்கப்பட்டதாக" கூறுகிறார்‌ 
தமிழ்நாட்டைப்‌ பொருத்தவரை வடக்கிலிருந்தே தெற்கு நோக்கி இவர்கள்‌ 
வந்திருக்க எல்லா சான்றுகளும்‌ உள்ளன. சிலர்‌ சேரநாட்டுக்‌ கொல்லத்திலிருந்து 
குடி பெயர்ந்து அது வரலாற்றில்‌ பதியப்படாமல்‌ அழிந்துபோனது என்றும்‌ 
கூறுகின்றனர்‌. 


செட்டிநாடு வீடு என்றாலே வேலைப்பாடுகளுக்குப்‌ பஞ்சமில்லை. 
காரைக்குடியின்‌ செட்டிநாட்டு அரண்மனையைக்‌ கண்டு நாம்‌ எல்லோருமே 
வியநீதிருப்போம்‌. இதில்‌ முக்கிய பங்கு வகிப்பது யானையின்‌ கால்களைப்‌ 
போன்ற தூண்கள்‌ தான்‌. ஊர்கூட்டி 1000 திருமணங்களையே முடித்துவிடலாம்‌. 
அத்தனைப்‌ பெரிய நடுக்கூடம்‌ இருக்கும்‌. இதைத்‌ தாங்கிப்‌ பிடிப்பது இத்தகைய 
ராட்சதத தூண்களே ! தேக்கு மரததினாலும்‌ 
பர்மா தேக்கினாலும்‌ செய்யப்பட்ட இவை 
நீண்ட நாட்கள்‌ உழைக்கும்‌ குணம்‌ 
கொண்டவை. 


செட்டியார்‌ கட்டிடப்‌ பாணியில்‌ இருக்கும்‌ 
தூண்களும்‌ புழல்‌ கோட்டையிலிருந்து 
திருமுல்லைவாயில்‌ கோவில்‌ கருவறைக்கு 
மாற்றப்பட்ட வெள்ளெருக்கத்‌ தூண்களும்‌ 
உருவத்தால்‌ ஒன்றே. நேரில்‌ சென்று கட்டாயம்‌ 
பார்க்க வேண்டிய ஒன்று. குறும்பர்களுக்கும்‌ 
செட்டியார்களுக்கும்‌ இடையே இருக்கும்‌ 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


107 
கட்டிட முறைகள்‌ ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்புகள்‌ அதிகரிக்கின்றன. 
சான்றுகளும்‌ ஓத்துப்போகின்றன. வளர்ந்த நகரங்களில்‌ செட்டிகளின்‌ பங்களிப்பு 
முக்கியம்‌ வாய்நீதது. 
செட்டியார்கள்‌ செல்வந்தர்களாகவும்‌ 
கொடையாளிகளாகவும்‌ அவர்கள்‌ வாழும்‌ 
இடத்திற்குப்‌ பெரு வளர்ச்சிகளைக்‌ கொண்டுவந்தும்‌ 
இருக்கின்றனர்‌ 1870களில்‌ நம்பெருமாள்‌ செட்டியார்‌ 
என்பவர்‌ சென்னையில்‌ மிகவும்‌ பிரபலமானவர்‌. 
சென்னையில்‌ உள்ள உயர்நீதி மன்றக்‌ கட்டடம்‌, 
விக்டோரியா பொது மண்டபம்‌, விக்டோரியா 
நினைவுக்‌ கட்டடம்‌, கன்னிமாரா நூலகம்‌, சென்னை 
அருங்காட்சியகம்‌, மதராஸ்‌ வங்கி, ஓய்‌. எம்‌. சி. ஏ, 
கட்டடம்‌ போன்ற பல கட்டடங்களை அவர்‌ 
கட்டினார்‌ சென்னையின்‌ பல சிவப்பு வண்ணக்‌ 


கட்டடங்கள்‌ இவரால்‌ உருவாக்கப்பட்டவையே. 
பர்மாவிலிருந்து தேக்கு மரங்களை இறக்குமதி செய்து அவற்றை இங்கிலாந்து 
ஜெர்மனி இலங்கை தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து 
வந்தார்‌. சிறிய ட்ராம்‌ வண்டி செல்லக்கூடிய இரும்புப்‌ பாதை ஒன்றும்‌ ஒரு ட்ராம்‌ 
வண்டியும்‌ தனக்கெனச்‌ சொந்தமாக வைத்திருந்தார்‌. அது மட்டும்‌ இல்லாமல்‌, 
திருவள்ளூரில்‌ இருக்கும்‌ வீரராகவர்‌ கோயிலுக்குச்‌ சென்றுவரத்‌ தனக்கெனச்‌ 
சொந்தமாக நான்கு பெட்டிகள்‌ கொண்ட ரயிலையும்‌ வைதீதிருந்தார்‌ முதல்‌ 
முதலில்‌ மகிழுந்து வாங்கிய இநதியரும்‌ இவரே. 

எழும்பூர்‌ பார்த்திபன்‌ சாலை முதல்‌ ஹேரிங்டன்‌ சாலை வரை இவருக்குச்‌ 
சொந்தமாக இருந்தது. இந்த இடம்‌ செட்டி பேட்டை என்று ஒரு காலத்தில்‌ 
வழங்கப்பட்டது. தற்போது சேத்துப்பட்டு என்று அழைக்கப்படுகிறது. இவரது 
வீடு மூன்று மாடிகளில்‌ 30 அறைகளோடு வெள்ளை மாளிகை என்று 


அழைக்கப்பட்டது. 


இந்த வீடு பின்‌ நாட்களில்‌ சென்னை அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு இயங்கி 
வருகிறது. குறும்பர்களோடு கூடி பெரிய கோட்டைகளைக்‌ கட்டி வணிகம்‌ செய்த 
செட்டி சமுதாயத்தினர்‌ இயற்கையாகவே விசாலமான வீடுகளையும்‌ 
கட்டிடங்களையும்‌ கட்டுவதில்‌ நாட்டம்‌ கொண்டவர்களாக இருப்பது மரபு 
ரீதியாகவே சில தகவல்‌ எச்சங்களை நமக்குத்‌ தருகின்றன. ஆக மொத்தம்‌ புலியூர்‌ 
(தொண்டைமண்டலம்‌ முழுவதும்‌ சங்ககாலம்‌ தொட்டு கடல்‌ தாண்டி வணிகம்‌ 
செய்யும்‌ தொழில்‌ கொண்ட நாடாக இருந்திருக்கிறது. 

இப்படிக்‌ கோட்டைகள்‌ கட்டி ஆண்ட குறும்பர்‌ மற்றும்‌ நகரங்களின்‌ கட்டட 
மேன்மைக்கு வழி வகுக்கும்‌ நகரத்தார்‌ பற்றி அடுத்த கட்டுரையில்‌ பார்ப்போம்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


108 


தமிழகத்தின்‌ சாதிய எதிர்ப்பில்‌ கிறித்தவம்‌ 


--Dr. த. ஜான்சிபாலராஜ்‌, 
எழுத்தாளர்‌, திருநெல்வேலி. 


சாதி,சமயச்‌ சடங்குகள்‌ ,மரபுசார்‌ நம்பிக்கைகள்‌, பண்பாடு, 


கலாச்சாரம்‌ என்ற பெயர்களில்‌ மகீகளின்‌ மூளைக்கு ்‌ 1 
விலங்கிட்டு சமூகத்தில்‌ ஆங்காங்கே ஒருசிலர்‌ தங்களை | 2 அந்திம 
மேல்மட்டததினராக காண்பிக்கும்‌ நோக்கத்தில்‌ அடுத்தடுத்த 
அடிமைமுறைகளை அறிமுகப்படுத்திக கொண்டே 

வாழ்கையைத்‌ தக்கவைத்துக்‌ கொண்டிருந்த சமூகத்‌ தமை இன்றுவரையிலும்‌ 
இருந்து கொண்டுதான்‌ இருக்கிறது. 


இந்நிலையின்‌ ஆரம்ப காலகட்டம்‌ மிகக்‌ கொடூரமானதாக இருநீதிருப்பதை 
வரலாற்றுப்‌ பின்புலங்கள்‌ சுட்டி நிற்கின்றன. 

அறியாமைகளின்‌ அளவைப்பொறுதீதே ஒரு நாடு அல்லது சமூகம்‌ 
புறத்தையார்களின்‌ கொடுக்குப்‌ பிடிக்கு இலக்காகும்‌ தன்மையை தெளிவாக 
வெளிப்படுத்தும்‌. இயற்கை வளமும்‌ செந்த கலாச்சார மரபுக்களையும்‌ தாங்கி 
நிற்கும்‌ நமது தேசமும்‌ அதன்‌ சிறப்புகளை மக்கள்‌ மற( றைக்கும்‌ அளவு 
அறியாமை திரைகளுக்குள்‌ மூழ்கிக்கிடநீதது. 

பல இனத்தவரும்‌ மதத்தினரும்‌ ஒன்றிணைந்து வாழ்நது வரும்‌ இக்கூட்டுச்‌ 
சமூகத்தில்‌ சொந்த நாட்டினரே ஒருவரையொருவர்‌ சாதி சமய பொருளாதார 
மற்றும்‌ அரசியல்‌ சார்ந்த அடிமைத்‌ தனங்களைப்‌ போட்டியிட்டு, திட்டமிட்‌! 
ஆதிக்கத்தை செலுத்திவந்தனர்‌....! 


வேடிக்கையான இந்நிலையை நமது நாட்டிற்கு நாடுகண்டு போகவநீதோர்‌ 
பலரும்‌ வியநீதுரைத்துப்‌ போயிருககின்றனர்‌. இதுவே ஐரோப்பியர்களின்‌ இந்திய 
காலனியாதிக்கத்திற்கும்‌ அடிகோலியது என்பர்‌...! 


இந்திய கலாச்சாரத்தின்‌ ஒரு பகுதியான சாதியவெறி தங்களுக்குக்‌ கீழிருந்த 
சாதியினரை ஆதிக்கம்‌ செய்து மகிழ்வதிலேயே தன்நிறைவைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டிருந்தன. தங்களுக்கு மேல்நிலையிலிருநதோருக்கு அடிபணிந்து 
போவதை பெருமையாகக்‌ காண்பித்தும்‌ தங்களுக்கு கழிருந்தோருக்கு அதையே 
பாடமாக கற்பித்தும்‌ காலத்தை ஓட்டிக்‌ கொண்டிருந்தனர்‌ இதன்‌ நிறுத்தமற்ற 
,கண்சொருகிப்‌ போன ,மிக மலிவான எண்ண தாக்குதல்களால்‌ சமூகம்‌ 
கூறுபட்டுக்‌ கிடநதது...! 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


109 
இந்நிலையில்‌ வாணிப நோக்கில்‌ வந்த ஐரோப்பியர்களுக்கு சமயப்‌ 
போதனைகளும்‌ வழிபாட்டு முறைமைகளையும்‌ மேற்கொள்ள வந்த 
பாதிரிமார்களால்‌ இந்தியர்களிடையே கிறித்தவம்‌ பரவத்‌ தொடங்கியது. 
ஆரம்பத்தில்‌ வந்த கத்தோலிக்க பாதிரிமார்கள்‌ பலரும்‌ இங்கிருந்த மக்களின்‌ சாதி 
சமய நிலைமைகளை முழுமையாக அறிய இயலாமல்‌ அவர்களிடமிருந்த 
சாதியத்தையும்‌ சேர்த்தே கிறிதீதவதீதில்‌ மக்களை சேர்த்தனர்‌. அவரவர்‌ சாதி 
முறைமைகளை விட்டு விட வேண்டியதில்லை, கிறிஸ்துவத்தை ஏற்றால்‌ 
போதும்‌ என்ற விதத்திலேயே சுவிசேஷத்தை நற்செய்தியாக அறிவித்தனர்‌. 
குறிப்பாக ராபர்ட்டிநொபிலி தன்னை 
இத்தாலிய பிராமணன்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டு உயர்‌ சாதியினராக கருதப்பட்ட 


பிராமணர்களுக்கு கிறிஸ்துவை 
நற்செய்தியாக அறிவிக்க 
முயன்றார்‌.அவரது நோக்கம்‌ சமூகத்தின்‌ 
உயர்‌ மட்டத்தினரை ஏற்க 
செய்துவிட்டால்‌ ஏனையோர்‌ எளிதில்‌ 
போலசெய்தல்‌ என்ற பின்பற்றும்‌ 
இயல்பினால்‌ எளிதில்‌ ஏற்கச்‌ 
செய்துவிடலாம்‌ என்றிருப்பினும்‌ 
மறைமுகமாக கிறித்தவம்‌ 


உயர்சாதியினருக்கானது என்ற தவறான 


ஆடு “:: போக்கிற்கு அவரது செயல்பாடு 
Per ப்‌ Romamus 00,72௭. வழிவகுத்து நின்றது. 


த்‌ reenres 45 omar ob Eningelf [ஸ்ட 
Hone cormmor bhus. Sancta 21 byt CJ4cliapore 16 Ia: 
ammo Sal: 169 6 iad: go 


று வீரமாமுனிவரைத்‌ தவிர மற்றையோர்‌ 


கான்ஸ்டன்டைன்‌ நோபிள்‌ என்னப்பட்ட 
அனைவருமே தமிழகத்தின்‌ சாதியக்‌ கொள்கைகளை அதன்‌ விஷமம்‌ புரியாமல்‌ 
அப்படியே ஏற்றிருககின்றனர்‌. 


இதன்‌ நீட்சியாகவே இந்தியாவில்‌ ,சமத்துவத்தை உலகிற்கு போதித்த கிறித்தவ 
தேவாலயங்களுக்குள்ளும்‌ சாதிப்பாகுபாடு கடைபிடிக்கப்பட்டது. 


இருப்பினும்‌ மிகக்‌ குறைவான எண்ணிக்கைகளில்‌ தான்‌ அன்றைய உயர்ந்த 
சாதியினராக கருதபட்டோர்‌  கிறித்தவத்தை ஏற்றிருநதனர்‌.அவர்களும்‌ 
ஆலயத்திற்குள்‌ மற்ற தாழ்த்தப்பட்ட சாதியினர்களோடு அமரவோ புனிதத்‌ 
திருவிருந்தென்ற ஐக்கியத்தில்‌ பங்குபெறவோ மாட்டோம்‌ என்றதால்‌ 
அவர்களுக்கு ஒரு திசையிலும்‌ மற்றவர்களுக்கு நேர்‌ எதிர்‌ இசையிலும்‌ 
இடமளிக்கப்பட்டு ஆராதனைகள்‌ நடைபெற்றிருகீகின்றன...! 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


110 
ஆரம்பகால தமிழக கிறித்தவத்தில்‌ அனுமதிக்கப்பட இப்பிழையான 
அனுசரிப்பால்‌ இன்றுவரை ஒரே ஊரில்‌ சாதிக்கொரு சபையென்பது கிறித்தவ 
கொள்கைகளுக்கு எதிரான தவறென்ற உணர்வின்றி மிக எதார்த்தமாக 


எடுத்துக்கொள்ளும்‌ மனப்போக்கை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. 


இந்நிலை சுமார்‌ இரு நூறாண்டுகள்‌ தொடர்ந்து கிறித்தவத்தில்‌ புறையோடி 
போய்‌ சாதியத்தின்‌ தாக்கத்தை அதிகப்படுத்தியிருநீதது. 

பின்னர்‌ 18 ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஐரோப்பாவில்‌ ஏற்பட்ட கிறித்தவ சமய 
எழுப்புதலினால்‌ இந்தியாவிற்கு மிஷனெரிமார்களின்‌ வருகை அதிகரிக்கத்தது. 
இவர்கள்‌ புரட்டஸ்தாந்து ( ரச!) பிரிவு கிறித்தவததினர்‌. இவர்களும்‌ 
ஏற்கனவே இருந்துவந்த சாதியக்‌ கொள்கைகளை ஏற்பது தான்‌ சமயப்பணிக்கு 
சாத்தியம்‌ என்று கருதி செயல்பட்டனர்‌ .இதற்கு விதிவிலக்காக ஒன்றிரண்டு 
மிஷனெரிகள்‌ சாதிப்‌ பாகுபாட்டினால்‌ மக்கள்‌ அடையும்‌ இன்னல்களையும்‌ 
மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளையும்‌ நீக்க 
முயநீசிதீிருக்கன்றனர்‌ 

அவர்களுள்‌ திருநெல்வேலி அப்போஸ்தலன்‌ என்ற 
பெருமைக்குரிய சார்லஸ்‌ தியாப்பிலஸ்‌ ஈவால்ட்‌ 
ரேனியஸ்‌ என்பவர்‌ முதன்மையானவர்‌. 


ஜெர்மன்தேசத்தினரான இவர்‌ கி.பி 1814 ஆம்‌ 
ஆண்டு இந்தியா வந்து 1820 ஆம்‌ ஆண்டு 
பாளையங்கோட்டையை தலைமையிடமாக 
கொண்டு திருநெல்வேலி மாவட்டம்‌ முழுவதும்‌ 
ஒரு சிறு பகுதியைக்‌ கூட விடாமல்‌ சுவிசேஷத்தை 
நற்செய்தியாய்‌ அறிவிக்க அரும்பாடு பட்டார்‌. 


ஆனால்‌ அவரது பணிகளை ஆய்வு செய்தால்‌ அவர்‌ 
வெறுமனே கிறித்தவ சமயப்பணிகளை மட்டுமே 


செய்யவில்லை. மக்கள்‌ மீது உண்மையான அன்பும்‌ 
கரிசனையும்‌ கொண்டவர்‌ என்பதை அவரது 
பணிகள்‌ பற்றின ஆய்வுகள்‌ நமக்கு தெளிவிக்கன்றன. இவர்‌ தமிழகத்தில்‌ இருந்த 
அன்றையசாதியம்‌ சார்நீத அடக்குமுறைகளையும்‌ தீண்டாமை 
கொடுமைகளையும்‌ கண்டு அவற்றை களைய முற்பட்டார்‌ அதிலும்‌ 
சாதிப்பாகுபாடற்ற தமிழ்ச்‌ சமூகம்‌ உருவாக வேண்டுமென கனவு 
கண்டார்‌. எனவே முதலில்‌ கல்விப்பணியைத துவங்கிய இப்பாதிரியார்‌ அதில்‌ 
எள்ளளவும்‌ சாதிப்பாகுபாடுகள்‌ இருந்துவிட கூடாதென்பதில்‌ மிகக்‌ கவனமாக 
செயல்பட்டார்‌ மாணக்கர்கள்‌ தங்களுக்குள்‌ எவ்வித ஏற்றத தாழ்வுகளும்‌ இன்றி 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


111 
கல்வி கறக வேண்டும்‌ என வலியுறுத்தினார்‌. தாம்‌ சமயப்பணி செய்த 
ஊர்களிலெல்லாம்‌ பள்ளிகளையும்‌ ஏற்படுத்தினார்‌. 


அதில்‌ பணியாற்ற ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சிகளை அளிப்பதற்காக, 
தங்கும்‌ விடுதியுடனானஆசிரியப்‌ பயிற்சி பள்ளிகளையும்‌ (செமினெரி) 
நடத்தினார்‌ அதில்‌ சாதி வேறுபாடு பாராட்டிய உயர்சாதி மாணாக்கர்கள்‌ 
தங்களுக்கும்‌ தாழ்நீதசாதியின மாணாக்கர்களுக்கும்‌ இடையே தடுப்புச்‌ சுவர்‌ 
அல்லது தட்டி மறைவு வைக்க வேண்டும்‌ என்று ரேனியசோடு 
வாதிட்டனர்‌ ஆனால்‌ எவ்விதத்திலும்‌ சாதிவேறுபாட்டை செமினெரியில்‌ 
அனுமதிக்க மாட்டேன்‌ என்று அவர்‌ மறுத்து விட்டார்‌. அவர்களத பார்வையில்‌ 
இல்லாமலாவது நாங்கள்‌ இருந்து உணவு உண்கிறோம்‌... இல்லையேல்‌ எங்களை 
சாதியை விட்டே நீக்கிவிடுவர்‌ என்று அம்மாணவர்கள்‌ கெஞ்சியும்‌ அனுமதி தர 
மறுத்து விட்டார்‌ இரேனியஸ்‌. சாதிவேறுபாட்டை அனுசரித்துதான்‌ இந்தப்‌ 
பயிற்சிப்‌ பள்ளியை நடதீதியாக வேண்டுமென்றால்‌ அதை நடத்த தேவையே 
இல்லை என்று அதை மூடிவிட்டார்‌ 1818 ல்‌ துவக்கப்பட்ட அச்செமினெரி 
அவரது இப்புரட்சிகரமான சிந்தனையால்‌ 1821ல்‌ மூடப்பட்டது. 


பின்னர்‌ மிகவிரைவில்‌ சாதிமத பேதமற்ற ஆசிரிய பயிற்சிப்‌ பள்ளியாக திறக்கப்‌ 
படும்‌ என்ற அவரது நம்பிக்கை வீண்‌ போகவில்லை , மீண்டும்‌ அது 1822ஆம்‌ 
ஆண்டு திறக்கப்பட்டு சாதிப்‌ பாகுபாடற்ற பள்ளியாக நடைபெற்றது.அதில்‌ 
ஒருபோதும்‌ சாதி வேறுபாட்டை அவர்‌ கடைபிடிக்கவே விடவில்லை. 


கிறித்தவ மிஷனெரிமார்கள்‌ இந்தியாவில்‌ கல்விப்‌ பணியையும்‌ இன்னும்‌ பிற 
சமூகப்பணிகளையும்‌ அவர்களது சமயப்பணியின்‌ வளர்ச்சிக்காகவே செய்து 
போயினர்‌ என்ற வரலாற்றாசிறியர்கள்‌ சிலரின்‌ கூற்று ஏற்கத்‌ தக்கதல்ல...! 


இந்தியர்களிடையே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இச்சாதியதீதை 
அயல்நாட்டினரான மிஷனெரி இரேனியஸ்‌ தான்‌ முதன்‌ முதலில்‌ எதிர்த்தவர்‌ 
என்பது இந்திய சாதிஎதிர்ப்பு வரலாற்றில்‌ மறைக்கப்பட்ட அல்லது கண்டு 
கொள்ளப்படாத உண்மை. 


தமிழகத்தில்‌ ரேனியஸ்‌ மேற்கொண்ட இதே சாதி எதிர்ப்பை கிட்டத்தட்ட நூறு 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகு கி.பி 1924 ஆம்‌ ஆண்டு சமத்துவததை விரும்பிய சில 
அரசியல்‌ தலைவர்களால்‌ திருநெல்வேலியில்‌ உள்ள சேரன்மாதேவியில்‌ 
ஏற்படுத்தப்பட்ட தமிழ்‌ குரு குலத்திலும்‌ ரேனியஸ்‌ செமினெரியில்‌ நடந்த அதே 
சாதிப்பாகுபாடு காணப்படுவதை அறிந்து அதற்கு எதிராக நடந்த சர்ச்சைகள்‌ 
ஏராளம்‌. அந்தச்‌ சமூக ஆரோக்கியத்திற்கு அடிகோலிய அப்போராட்டம்‌ 
குருகுலப்‌ போராட்டம்‌(இ.பி/925) என்று வரலாற்றில்‌ குறிப்பிடப்பட்டு 
வியக்கப்பட்டு வருவது குறிப்பிடததககதாகும்‌. 


தமிழணங்கு, ஜனவரி 2023 


1. 


சந்திரோதயம்‌ பதிப்பகம்‌, மதுரை 
3/422, Thituvalluvar Street, 
Dinamani Nagar, Madurai 625 018. 
Mob: +91 7010997639 
நூல்கள்‌ 


திருவிளையாடல்‌ புராணக்‌ கதைகள்‌ (எளிய உரைநடையில்‌) 


கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பியின்‌ கவிதை நூல்கள்‌ 


1. 


உ கு 


உன்னோடு உரையாடுதல்‌ 
காதல்‌ மொழி 
பார்வையில்‌ பூதீத நிலா 
தேனடையும்‌ வரலாறு 
நுண்கலை மருத்துவன்‌ 


தொடரும்‌ புழுதிக்கால்கள்‌ 


முனைவர்‌ செ. இராஜேஸ்வரியின்‌ 
எம்‌.ஜி.ஆர்‌ பற்றிய நூல்கள்‌ 


1. 


So NMA 0 


~~ 
TS 


mm 
oN MAW 


வெற்றித்திருமகன்‌ எம்‌.ஜி.ஆர்‌ 

எம்‌.ஜி.ஆர்‌. நிழல்‌ நிஜம்‌ நிரந்தரம்‌ 

சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா (எம்‌.ஜி.ஆர்‌. கற்பிக்கும்‌ 
குழந்தை வளர்ப்பு முறைகள்‌) 

வீரமகன்‌ போராட வெற்றி மகள்‌ பூச்சூட 

மகளிர்‌ போற்றும்‌ மக்கள்‌ தலைவர்‌ எம்‌.ஜி.ஆர்‌. 

எம்‌.ஜி.ஆர்‌ ஒரு ஜீவ நதி 

எம்‌.ஜி.ஆர்‌. ஒரு கலியுகப்போராளி 

ஒளி விளக்கு எம்‌.ஜி.ஆர்‌. 

வெற்றிப்‌ படிக்கட்டில்‌ நாடோடி மன்னன்‌-/ 

நீங்க நல்லா இருக்கணும்‌ /எம்‌.ஜி.ஆரின்‌ திரைப்படப்‌ பாடல்கள்‌ -1/ 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ எம்‌.ஜி.ஆர்‌. /எம்‌.ஜி.ஆரின்‌ திரைப்படப்‌ 
பாடல்கள்‌ - 1// 

இரசிகர்களின்‌ இதய தெய்வம்‌ எம்‌.ஜி.ஆர்‌. 

முத்தமிழ்க்‌ காவியம்‌ மதுரை வீரன்‌ 

இரட்டை வேடத்தில்‌ ஜொலிக்கும்‌ எம்‌.ஜி. ஆர்‌ 

எம்‌.ஜி.ஆர்‌. படங்களில்‌ அறிவியல்‌ புனைவு 

படகோட்டி, மீனவ நண்பன்‌ ஓர்‌ ஒப்பீடு 

Unique Fandom of MGR 

எம்‌.ஜி.ஆர்‌. படங்களில்‌ தொழில்‌ தர்மம்‌ 


விலை 


(Rs.) 
200 


100 
200 
100 
100 
200 


100 


200 
200 


200 


200 
200 
200 
200 
200 
200 
200 


200 


200 
200 
200 
200 
200 
200 
200 


19. எம்ஜிஆர்‌ படதீதில்‌ சண்டைக்காட்சிகளின்சுவரரஸ்யங்கள்‌-/ 200 


20. எங்க வீட்டுப்பிள்ளை 200 
21. எம்‌.ஜி.ஆர்‌. வீடும்‌ விருந்தும்‌ 200 
முனைவர்‌ சந்திரிகா சுப்பிரமணியன்‌ நூல்கள்‌ 
1. தலைமை பொறுப்பேற்கலாம்‌ 120 
2. இணையத்‌ தமிழ்‌ 150 
3. ஊடகச்‌ சட்டங்கள்‌ 250 
4. ஆஸ்திரேலியாவில்‌ அருந்தமிழ்‌ 200 
5. கொசு வீட்டில்‌ பாயாசம்‌ (சிறுவர்‌ நூல்‌) 200 
0. மாயோன்‌ வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ (சிறுவர்‌ நூல்‌) 200 


முனைவர்‌ செ. இராஜேஸ்வரியின்‌ 
சமூகப்பண்பாட்டு ஆய்வு நூல்கள்‌ 


1. பண்பாட்டு நகர்வுகள்‌ - தமிழ்‌ நாட்டில்‌ இருந்து ஜப்பானுக்கு 200 
2. பெண்‌ தெய்வ வழிபாடு 200 
3. தேவேந்திரன்‌ 200 
4. மருதநிலப்‌ பெண்‌ தெய்வங்கள்‌ (வராக, பிடாரி, தவ்வை) 200 
ன்‌ இரு நிலத்தில்‌ திருமுருகன்‌ 200 
6. முன்னோர்‌ வழிபாடு (கதிரவன்‌, காலதேவன்‌, நாகர்‌ வழிபாடும்‌) 200 
7. வேளாண்மரபில விதைப்பும்‌ பூப்பும்‌ 200 
8. யானைக்கடவுள்‌ 200 
9, பெண்‌ பூப்பின்‌ புனித வழிபாடு 200 

முனைவர்‌ செ. இராஜேஸ்வரியின்‌ 

கவிதைத்‌ திறனாய்வு நூல்கள்‌ 
1. பாடுபொருளும்‌ பாசப்பொருளும்‌ 250 
2 “பூ மர நிழலி”ன் களமும்‌ காலமும்‌ 200 
3 “2020 தைமாதத்தில்‌ இன்று ” கவிதையில்‌ அடிக்கருத்தியல்‌ ஆய்வு 100 
4. கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பியின்‌ கவிதையில்‌ காதல்‌ 100 
3 கவிஞர்‌ முத்தமிழ்‌ விரும்பியின்‌ பயணக்‌ கவிதைகள்‌ 200 


ஆங்கிலக்‌ கவிதைகளின்‌ தமிழ்‌ மொழி பெயர்ப்பு 
முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 


1. எட்டுத்திக்‌ கும்‌ செல்வீர்‌ 200 
2. அவன்‌ கடவுளுக்கு நிகரானவன்‌ 200 
3. செக்கச்‌ சிவந்த ரோஜா 200 
4. கலீல்‌ ஜிப்ரா னின்‌ “மணலும்‌ நுரையும்‌” 200 
3. கலீல்‌ ஜிப்ரானின்‌ “பாடல்கள்‌ [4” 200 
Tamil Classics in English - (Dr. 0. Rajeswari) 
1. Kutunthokai 200 
2. Agananooru 200 


3. Purananootu 200 


4. 
3. 
0. 


Naaladiyaat 
Aasaatakkovai 
Thiru Kutraala Kuravanji 


தற்காலத்‌ தமிழில்‌ சங்க இலக்கிய நூல்‌ வரிசை 


ds 
மொழியெயர்ப்பு ஆய்வு நூல்கள்‌ - முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 


1. 


குறுந்தொகைக கவிதைகள்‌ 


மொழிபெயர்ப்பியல்‌ ஆய்வு (ஆய்வு நூல்‌) 


2: கவிதை மொழிபெயர்ப்பு 

3. நவீன மொழிபெயர்ப்பு உத்திகள்‌ (C௦-author) 

4. மொழிபெயர்ப்பில்‌ பெயரும்‌ பொருளும்‌ 
தமிழ்‌ இலக்கண நூல்‌ 


1, 


தமிழில்‌ வேற்றுமை உருபுகள்‌ 


சிறு கதை, கவிதை 


1. 
2. 


அமராவதியின்‌ காதல்‌ - சதயப்பிரபா 
ரோஜா மொட்டு (சித்திரக்‌ கவிதைகள்‌ - சத்யப்பிரபா 


மாத இதழ்கள்‌ 


1. 
2. 


தமிழணங்கு மாத இதழ்‌ 
Love Thamizh 


பேராசிரியர்‌ முனைவர்‌ தே. ஞானசேகரனின்‌ நூல்கள்‌ 
ஆங்லைத்தில்‌ - முனைவர்‌ செ. இராஜேஸ்வரி 
Moonstone Publication, Madurai 


Poems of Er.Poet Muththamizh Virumbi - In English Dr. C. Rajeswari 


ழ்‌. 


உ கூ டே 


Emerging Mallarism 

Festival of lord Indra 

Role of Devendirar’s in Indian war of Independence 
(Sundaralingam Kudumbanar) 

Re reading of Pallu literature 

Mallariyan Literature 

Frontyard without My Dad (Poem) 


[Moonstone Publication] 


1. 
2: 


Therapist of the Finest Art 
Following Dusty Feet 


Other Books 


1. 


2. 


Concepts of Constitution - Dr.S. Kalai Arasu 


Aranyani By Vijeni (English Novel Part I & Part Il) 


200 
200 
200 


200 


200 
200 
200 
200 


200 


200 
200 


200 
500 


200 
200 


200 


200 
200 
200 


200 
200 


300 
200 


உலகத்தரத்தில்‌ ஒருங்கிணைந்த மாற்று மருத்துவம்‌ 
ஆத்மா ஒருங்கிணைந்த மருத்துவ மையம்‌ 


அண்‌ AATHMA INTEGRATED MEDICAL CENTRE 


நமது பாரம்பரிய முறைப்படி, காய்ச்சல்‌ முதல்‌ கேன்சர்‌ வரை, உடலின்‌ அனைத்து 
பாகங்களிலும்‌ உள்ள பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. முதல்‌ சிகிச்சையிலேயே 


முன்னேற்றத்தை உணரலாம்‌. 
ச... | விம்‌... | ப்ரி இ (11110. ட்ப 
காரிய! யூ. 11 ர வாம 
பாரம்பரிய கேரள ஆயுர்வேத பஞ்சகர்மா சிகிச்சை அளிக்கப்படும்‌ 


சிறப்பு பிரிவு சிறப்பு சிகிச்சைகள்‌ 
* மூளை * மாதவிடாய்‌ பிரச்சனைகள்‌ ச உடல்‌ பருமன்‌ 
* கண்‌ /காது/ மூக்கு | | * குழந்தையின்மை தைராய்டு 

i *்‌ ஆணமைக குறைபாடு வாத நோய்கள்‌ 

உ இதயம்‌ * சர்க்கரை ஆஸ்துமா 
கல்லீரல்‌ * மூட்டு வலி / உடல்‌ வலி சொரியாசிஸ்‌ 
* முகம்‌ / உடல்‌ அழகு தண்டூவட சீரமைப்பு 
* வயிற்றுக்‌ கோளறுகள்‌ இதய நோய்‌ / வலி 
* புற்றுநோய்‌ / கட்டிகள்‌ அஜீரணம்‌ / கேஸ்‌ 
கர்ப்பப்பை கட்டிகள்‌ 
மூலம்‌ / பெளத்திரம்‌ 


ச பித்தப்பை 
* மன்னீரல்‌ 


* தோல்‌ * சிறுநீரகக்‌ கல்‌ / கட்டி 


- * சினைப்பை நீர்க்கட்‌ 
* கதத ஸ்ட்‌ *்‌ சளி / ரம / க்கக்‌ தூக்கமின்மை 
* சிறுநீரகம்‌ * சைனஸ்‌ / அலர்ஜி வெரிகோஸ்‌ வெயின்‌ 
அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்‌ எனும்‌ வியாதிகளுக்கு அறுவை சிகிச்சையே 
இல்லாமல்‌, பக்க விளைவுகள்‌ இல்லாமல்‌ புரண குணம்‌ அளிக்கப்படும்‌. 
சிறப்பு சிகிச்சை முறைகள்‌ 
ராஐ வைத்திய பஞ்சகர்மா, காஸா சிகிச்சை, 
டார்ன்‌ - முதுகெலும்பு மற்றும்‌ மூட்டுகள்‌ சிகிச்சை, 
சிறப்பு முக அழகு மற்றும்‌ உடல்‌ அழகு மேம்பாட்டு சிகிச்சை, ஹிஜாமா, 
முழு உடல்‌ ஆயுர்வேத மருத்துவ மசாஜ்‌, நச்சு / கழிவு நீக்க சிகிச்சை 


பார்வை நேரம்‌ : 
காலை 9.00 முதல்‌ 2.00 மணி வரை மாலை 4.00 முதல்‌ 8 மணி வரை 
பிரதி வியாழன்‌ விடுமுறை 


ஓஓஓ ௬௨ ௬௨௪ ௬ ௨ ௬ ௬: 


# 76/91, காமாட்சியம்மன்‌ திருமண மண்டபம்‌ வீதி, பழைய பேருந்து நிலையம்‌ 

பின்புறம்‌, திருப்பூர்‌ - 4. செல்‌ : 9159 211 311 

தமிழணங்கு மாத இதழை வெளியிடுவோர்‌: இ. சதீஷ்‌ ராஜ்குமார்‌ (அட்வகேட்‌), இயக்குனர்‌, 
சந்திரோதயம்‌ அறக்கட்டளை, 3/422, தினமணி நகர, மதுரை 625 018, Ph: +91 7871123226 


